Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


வர்ணாஸ்ரமம்‌ (கட்டுரைகள்‌) 


அறிஞர்‌ கா. ந. அண்ணாதுரை 


varNAsramam (essays) 
by C.N. Annadurai 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our Sincere thanks go to the Tamil Virtual Academy for providing a scanned PDF of 
this work. 

The e-text has been generated using Google OCR and subsequent editing and 
proof-reading. 

Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2020. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
https://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


வர்ணாஸ்ரமம்‌ (கட்டுரைகள்‌) 
அறிஞர்‌ கா. ந. அண்ணாதுரை 

Source: 

வர்ணாஸ்ரமம்‌ 

அறிஞர்‌ C.N. அண்ணாதுரை 

திராவிடப்‌ பெண்ணை 

தெப்பக்குளம்‌. திருச்சி 

முதற்‌ பதிப்பு : செப்டம்பர்‌ - 1947 இரண்டாம்‌ பதிப்பு : ஜனவரி - 1948 


மூன்றாம்‌ பதிப்பு : செப்டம்பர்‌ - 1949 
2018 


பதிப்புரிமை. விலை அணா 0-12-0 
The Liberator Press, 211 Mount Road, Madras. 


பதிப்புரை 


திராவிடப்‌ பண்ணையின்‌ மூன்றாவது மலர்‌ இந்த வர்ணாஸ்ரமம்‌. பேரறிஞர்‌ சர்‌ ஆர்‌. 
கே. ஷண்முகம்‌ அவர்கள்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஆற்றிய 
சொற்பொழிவுக்கு தளபதி பதிலளித்திருப்பதே இந்தச்‌ சிறு நூல்‌. 


அண்ணாவின்‌ பேச்சும்‌ எழுத்தும்‌ தனித்தியங்குகிற தென்பது மட்டும்‌ வெகு நிச்சயம்‌. 
இதன்‌ விளக்கமே வர்ணாஸ்ரமம்‌. 'விண்மீன்‌ வானில்‌ துள்ளுகிறது" என்ற கவிகளின்‌ 
கனவை, ஆசிரியரின்‌ நடை இந்‌ நூலில்‌ நனவாக்குகிற தென்பதை ஒன்றிரண்டு 
பக்கங்கள்‌ புகுந்ததுமே நேயர்கள்‌ கண்டு மகிழலாம்‌. 


திராவிடப்‌ பண்ணையாளர்‌ 


முன்னுரை 


சர்‌ சண்முகம்‌ அவர்கள்‌ இதுபோது வகித்து வரும்‌ 'பதவி' யினின்றும்‌ விலக இருப்பதாக 


ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அந்தச்‌ செய்தியுடன்‌, பலர்‌ தமது 'ஆசை'யையும்‌ 
இணைத்‌ துப்‌ பார்க்கிறார்கள்‌. அதாவது பதவியை விட்டுவிட்டு சர்‌ சண்முகம்‌, 


தமிழருக்குத்‌ தலைமை தாங்கும்‌ பணியை மேற்கொள்ள வேண்டும்‌ என்ற ஆவல்‌. 
அவ்வித ஆவல்‌ கொண்டவர்களில்‌ நானும்‌ ஒருவன்‌. 


முன்னமோர்‌ முறை இது போன்ற சமயம்‌ இருந்தது. அவர்‌ கொச்சி அரச சேவை 
யினின்றும்‌ விலகியபோது, இன்று போல்‌ அன்றும்‌ எனக்கு ஆவலிருந்தது. அதனைச்‌ 
சில கட்டுரைகளாக்கி 'திராவிட நாடு' இதழில்‌ வெளியிட்டேன்‌. பலர்‌ என்‌ நோக்கம்‌, சர்‌ 
சண்முகத்தைக்‌ குறை கூறுவது என்று எண்ணினர்‌. சிலரால்‌ மட்டுமே, என்‌ உண்மை 


நோக்கம்‌, அவரைத்‌ தமிழருக்குப்‌ பணிபுரிய அழைக்கும்‌ ஆவல்‌ என்று உணர முடிந்தது. 


அந்தக்‌ கட்டுரைகளை, திருச்சி 'திராவிடப்‌ பண்ணை' அன்று இருந்தது போலவே 
உள்ள இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌, தொகுத்து வெளியிட முன்‌ வந்தனர்‌. என்‌ மகிழ்ச்சியும்‌ 
நன்றியும்‌ அவர்கட்கு. 


அன்பர்கட்கு ஒரு வார்த்தை : வருணாஸ்ரமம்‌ என்ற மிகப்‌ பெரிய கேட்டினைக்‌ 
களைந்தாக வேண்டிய பெரிய, பாரமான, ஆபத்தளிக்கக்கூடிய, பொறுப்பு நமக்கு 
இன்று இருக்கிறது. வர்ணாஸ்ரமத்தின்‌ கோர விளைவுகளை நாம்‌ புரிந்து 
கொள்ளும்படி, நமது தலைவர்‌ பெரியார்‌ பேருதவி செய்துள்ளார்‌. அவருடன்‌ துணை 
நின்று வர்ணாஸ்ரமத்தைத்‌ தாக்கித்‌ தகர்க்க வீரர்கள்‌ தேவை. சர்‌ சண்முகத்தை, இத்தகு 
வீரப்படைக்குத்‌ தலைமை தாங்கி நடத்திச்‌ செல்லுமாறு நான்‌ - உங்கள்‌ சார்பில்‌ - 
அனுப்பும்‌ அன்பழைப்புத்தான்‌ இது. பல காலமாக அவரை, எங்கெங்கோ இரவல்‌ 
கொடுத்தோம்‌. இனியும்‌, நமக்கும்‌ அவருக்கும்‌ அந்நிலையே தானா! தமிழகம்‌ தன்‌ வீரப்‌ 


புதல்வனை உரிமையுடன்‌ கூவி அழைக்கிறது. "மகனே! மாநில மெங்கும்‌ 


உரிமைப்போர்‌ நடக்கிறது. நானோ அரசியல்‌, பொருளியல்‌, சமுதாய - மத இயல்‌ 
சகலவற்றிலும்‌ அடிமைப்பட்டுத்‌ தவிக்கிறேன்‌. நீயோ, யாராருக்கோ சென்று 'சேவை' 
செய்கிறாய்‌. வீடு திரும்பி வா! பெற்றவளைப்‌ பார்‌ ! அவளுக்குற்ற துயர்‌ நீக்கு!" என்று 
கூறுகிறது. இந்நூலின்‌ கருத்து இதுவே. 


சி. என்‌. அண்ணாதுரை 


வர்ணாஸ்ரமம்‌ 


“பாகனே! தேரை விரைவாகச்‌ செலுத்து. 


"நற்றிறம்‌ வாய்ந்த பாகனே! தேர்‌ விரைந்து செல்வதாக ! 


"விரைந்து செல்லவேண்டும்‌. அங்குதான்‌! அறியாயோ நீ? கேள்‌! 


"பைங்கிளியே! மழலை பல பேசவல்லாய்‌ எனினும்‌, நான்‌ கேட்டுக்களித்திட ஒரே ஒரு 
சொல்‌ கூறு; வேறு வேண்டிலேன்‌. அவர்‌ இன்று வருவார்‌ என்றுரை. நம்மைப்‌ பிரிந்து 
சென்றவர்‌, இன்று வருவார்‌ எனும்‌ இன்சொல்லை. கிளியே, நீ கூறு' என்று, தன்‌ முன்‌ 
கையில்‌ அமர்ந்துள்ள தந்தையினைக்‌ கேட்கும்‌, என்‌ கிளிமொழியாளின்‌ இல்லத்திற்குச்‌ 
சென்றாக வேண்டும்‌ விரைவாக ! நொந்த மனத்துடன்‌ வெண்மதிநுதல்‌ சுருங்க, 
கிள்ளையுடன்‌ பேசும்‌ சொல்லினை வீட்டார்‌ கேட்டிடுவரோ, என்று பயந்து, நாணி 
உரையாடுவாள்‌ அந்நங்கை, தன்‌ அங்கையில்‌ கிளி ஏந்தி! அவள்‌ துயர்‌ துடைக்க, 
நாணம்‌ நீக்க நான்‌ செல்லவேண்டும்‌. நற்றிறம்‌ படைத்த பாகனே ! செலுத்துக தேரினை 
விரைந்து !! சிவந்த மாலையை யணிந்தது போன்ற கழுத்தினையுடைய அந்தப்‌ பச்சைக்‌ 
கிளி, பலப்பல பேசவல்லது தான்‌. எனினும்‌ ஒரே ஒரு சொல்‌ நீ உரைப்பாய்‌, 'இன்று 
வரல்‌ உரைமோ' என்று மட்டுமே கேட்கிறாள்‌, என்‌ மனத்தைக்‌ கோயில்‌ கொண்டாள்‌ ! 


என்‌ செய்வாள்‌ ஏந்திழை? இல்லத்துள்ளோர்‌ அறிந்திடுவாரோ, என்ற அச்சம்‌: 


அஞ்சுகத்தினிடம்‌ அதிகம்‌ பேச நேரமில்லை. நினைப்போ என்‌ மாட்டுளது. அந்த 
நேரிழையாளின்‌ மனை செல்ல, விரைவாகத்‌ தேரை நீ செலுத்து! உனக்குத்தான்‌ 
திறயை உண்டே பாகா செலுத்து! அந்த மனையின்‌ கண்ணே, அக மகிழ்வுடன்‌ 
அன்னங்கள்‌ விளையாடுகின்றன; பெடையும்‌ ஆணும்‌, பெருமிதத்தோடு ஆடுகின்‌ றன. 
தூய்மையான சிறகு, அந்த அன்னங்கட்கு. வெண்மை, அழகான வெண்மை நிறச்‌ 
சிறகுகள்‌. பெரிய தோள்களையும்‌ மெல்லிய விரல்களையும்‌ உடைய, ஆடை 
ஒலிப்பவள்‌, நீர்த்துறையிலே, ஆடையிலே தோய்ந்‌ துள்ள கஞ்சிப்‌ பசையினை 
அலசிவிடுவது கண்டுள்ளா யன்றோ ! அது போன்ற நிறம்‌, அன்னங்களின்‌ சிறகுக்கு!! 
அவை ஆணொட பெண்‌ அளவளாவி, அக மகிழ்கின்றன காதல்‌ இன்பத்தை அவை 


நுகரக்‌ கண்டு, என்‌ அன்னம்‌ பச்சைக்கிளியுடன்‌ பேசுகிறாள்‌, பாகனே! செலுத்துக்க 
தேரை விரைவில்‌! என்‌ நெஞ்சமோ நோகிறது! காதலின்‌ மேம்பாட்டை, காதலின்‌ 
பெருங்குணத்தை நான்‌ கண்டேன்‌ ஈண்டு. என்‌ இச்சைக்கினி யாளைப்‌ பச்சைக்‌ 
கிளியுடன்‌ பேசி ஏங்கிட விட்டு, பாவியேன்‌ பரிதவித்தேன்‌. தெளிந்த நீர்‌ தழுவிச்‌ 
செல்லும்‌ மணற்கரையிலே, பெண்மான்‌ படுத்துறங்கக்‌ கனிவுடன்‌ காவல்‌ புரியும்‌ 
ஆண்மானைக்‌ கண்டேன்‌. அதன்‌ பெருந்‌ தன்மையினைக்‌ கண்டு எனது நெஞ்சம்‌ 
தளர்ந்துளது. அறுத அருந்தச்‌ செய்து, அருவியோரத்தில்‌ அழகுறத்‌ தூங்கச்‌ செய்து, 
ஆண்மான்‌, துயிலும்‌ தன்‌ பெண்மானுக்குத்‌ துணை நிற்பது கண்டேன்‌ ; துக்கம்‌ 
நெஞ்சைத்‌ துளைக்கிறது; என்‌ துடியிடையாளை நான்‌ தனியே தவிக்கவிட்டேன்‌. 
அவள்‌ தத்தையைக்‌ கேட்கிறாள்‌ 'இன்று அவர்‌ வருவாரோ, கூறு' என்று. அந்த 
மனைக்கு விரைந்து சென்று, அவள்‌ துயர்‌ தீர்த்துத்‌, தளர்ந்த என்‌ நெஞ்சும்‌ இன்பம்‌ 
பெறச்‌ செய்யவேண்டும்‌. வேகமாகத்‌ தேர்‌ செலுத்தும்‌ திறமையுடைய பாகனே! தேரை, 
விரைந்து செலுத்து!" 


வினைமுற்றிய தலைவன்‌ தேர்ப்பாகனுக்‌ குரைத்தது, நான்‌ மேலே தீட்டியிருப்பது 
மதுரை மருதன்‌ இளநாகனார்‌ எனும்‌ புலவர்‌ பெருமானின்‌ மணிமொழியினை, கொழித்‌ 
தெடுத்துக்‌ கோத்தேன்‌, சிறு சொல்லாரம்‌. 


தலைவியைப்‌ பிரிந்து, தலைவன்‌ சென்றான்‌. தத்தளித்தாள்‌ தளிர்மேனியாள்‌. 
தத்தையிடம்‌ பேசித்‌ தவித்துக்‌ கிடந்தாள்‌. சென்றவிடம்‌ சிறப்புப்பெற்று, தேரிலே 


மீள்கிறான்‌ தலைவன்‌. மானினத்தினிடம்‌ காதற்‌ பாடம்‌ காண்கிறான்‌; மங்கை 
நல்லாளை எண்ணி ஏங்குகிறான்‌; அவள்‌ மனையிலேயும்‌, அன்னங்கள்‌ காதற்‌ 
களியாட்டத்திலே ஈடுபட்டு உலவுமே என்பதை எண்ணினான்‌, நாணமுடைய நங்கை, 
நெஞ்சிலேயுளதை வீட்டார்‌ அறியக்‌ கூடாதே என்றெண்ணி அஞ்சிப்‌, பிரிந்துபோன 
தலைவன்‌, வருவார்‌! இன்று வருவார்‌ !! என்ற இன்சொலை எவரேனும்‌ பேசிடக்‌ 
கேட்டால்‌ புண்ணாறும்‌ என்று கருதிப்‌ பேசிட ஓர்‌ பைங்கிளியை எடுத்துத்‌ தன்‌ 
அங்கையில்‌ ஏந்தி, பல பேசிச்‌ சலசலப்‌ புண்டாக்கி மனையுளோருக்குத்‌ தன்னைக்‌ கிளி 
காட்டிக்‌ கொடுத்துவிடுமோ என்று அஞ்சி, 'கிளியே! அவர்‌ இன்று வருவார்‌ என்ற 
சொல்‌ மட்டுமே உரைத்திடு,' என்று கேட்பாள்‌, எனத்‌ தலைவன்‌ எண்ணி, வேகமாகத்‌ 


தேரைச்‌ செலுத்து, என்று தேர்ப்பாகனுக்குக்‌ கூறுகிறான்‌. அவனை ஊக்குவிக்கக்‌ 


கருதிப்போலும்‌, 'நற்றிறம்படைத்த பாகனே' என்றும்‌ அவனைப்‌ புகழ்கிறான்‌. காதற்‌ 
பாதையைக்‌ கவி இளநாகனார்‌ கன்னித்‌ தமிழிலே, கவிதையாக்கிக்‌ கூறியுள்ளார்‌, 


அகநானூறு எனும்‌ அருந்தமிழ்‌ நூலிலே! 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்திலே, பட்டமளிப்பு விழாவிலே, அண்ணல்‌ சர்‌ 


சண்முகம்‌ ஆற்றிய, அழகிய, அரிய, சொற்பொழிவினைப்‌ படித்ததும்‌ எனக்கு இந்தச்‌ 
செந்தமிழ்ச்‌ செய்யுள்‌ நினைவிலே நர்த்தனமாடிற்று. 


"பரதா ! சர்‌ சண்முகத்தின்‌ வீரவுரை படித்த உனக்கு விரகதாபச்‌ செய்யுள்‌ நினைவிற்கு 
வருவானேன்‌! தமிழ்க்கலையின்‌ உயர்வு பற்றி, சேர நாட்டாட்சியினைச்‌ சில 
ஆண்டுகள்‌ நடாத்திய சண்முகம்‌ செப்பினாரே, இது பற்றி, ஏடு விரித்து எடுத்தாயோ 
இன்சுவையை," என்று கேட்பீர்கள்‌. இல்லை தோழர்களே ! கன்னித்‌ தமிழின்‌ 
கருவூலத்தைத்‌ தேடியல்ல, நான்‌ அக்கவிதையைக்‌ கண்டது. என்‌ நெஞ்சத்திரை 
முன்னே, இருகாட்சிகள்‌ ஒரே சமயத்திலே நின்றன. ஒன்று சர்‌ சண்முகம்‌, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்திலே, அறிவாளிகள்‌ சுவைக்க, மாணவர்‌ மகிழக்‌, 
கம்பீரமாக நின்று, சொற்‌ பெருக்காற்றிய காட்சி : மற்றொன்று, தேரிலே தலைவன்‌, 
அவன்‌ உரை கேட்கும்‌ பாகன்‌, வரவு நோக்கி வாடிடும்‌ தலைவி, எனும்‌ காட்சி ; 


இரண்டும்‌ நின்றன ! 


"தேறியோருக்குத்‌ தெளிவுரையாற்றும்‌, சர்‌ சண்முகத்தையும்‌, தேரிலே அமர்ந்து 
பாகனை விரைந்து செலுத்தச்‌ சொன்ன தலைவனையும்‌, ஒருங்கே கண்டது ஏன்‌?" 
என்பீர்‌. கண்டேன்‌, இதோ உம்மிடம்‌ விண்டிடுவேன்‌ ; காரணம்‌ சரியா, என்பதனை 


முடிவு செய்யும்‌ கடமை, எனதன்று, உமதே! 


'சர்‌ சண்முகம்‌, தென்னாட்டுத்‌ தாகூர்‌, இந்தியாவின்‌ கிளாட்ஸ்டன்‌, என்று புகழ இழி 
மனமற்ற எவரும்‌ தயங்கார்‌! அவருடைய அரசியல்‌ அறிவும்‌, தரணியறிந்த தன்மையும்‌, 
தளராத்‌ திறனும்‌, நிர்வாக நேர்மையும்‌, எவருமறிவர்‌! திராவிடமணி - மாசு இல்லை ! 
தமிழகத்தின்‌ நிலவு - வளர்பிறை ! உன்னதமான ஊற்று, அவருடைய ஆற்றல்‌! ஆம்‌! சர்‌ 


சண்முகம்‌, ஏடெடுப்‌ போரின்‌ மொழிமாலையைச்‌ சூடிட வேண்டிய பருவத்தைக்‌ 


கடந்துவிட்ட காவலர்‌. கொங்கு புகழ்க்‌ கோமான்‌ மட்டுமல்ல, மங்காப்புகழைத்‌ தமிழ்‌ 
மாநிலமும்‌, அதை அடுத்த தரணிபலவும்‌ பரப்பி அரச அவையிலும்‌, அறிஞர்‌ 
சபையிலும்‌, களத்திலும்‌ கொலுமண்டபத்திலும்‌, எங்கும்‌ புகழ்பெற்று விளங்கும்‌ 
ஆற்றலரசர்‌. ஆயினும்‌, அவரைத்‌ தென்னாட்டுத்‌ தாகூர்‌ என்று கூறேன்‌ ! ஏன்‌ கூறல்‌ 
வேண்டும்‌ இவர்‌, எந்நாட்டு வீரர்‌, தமிழகத்தின்‌ தளபதி. 


தாகூருக்கு வங்கத்திலே, பங்கம்‌ விளைவிக்கக்‌ கொடுங்கையில்‌ வஞ்சனை 
வாளேந்தினோர்‌ எவருமில்லை! தாகூரின்‌ நாதநடையினைக்‌ கண்டதும்‌, சங்கை 
கொண்டோர்‌, வங்கத்திலே இல்லை! அவர்மொழி, வங்க மக்கள்‌ எவரின்‌ விழியிலும்‌ 
காப்புத்‌ துளி எழச்செய்ததே யன்றி, காய்ச்சலும்‌ சறலும்‌ எழச்‌ செய்யவில்லை. வங்கம்‌ 
தாகூரை, உதி மோந்து முத்தமிட்டு, வாரி அணைத்து வாஞ்சனயுடன்‌ கொஞ்சிற்று. 
இங்கோ? எவ்வளவு எதிர்ப்பு, எத்துணை வஞ்சனை, எவ்விதமான சதிகள்‌! பழி 
எத்துணை, பதைப்பு எவ்வளவு ! சிங்கமென முழக்கமிட்ட சண்முகத்தைச்‌ சீறிக்‌ கடிக்கச்‌ 
சென்ற செந்நாய்க்‌ கூட்டமும்‌, பாய்ந்து பிடுங்கச்‌ சென்ற ஓநாய்களும்‌, நகைமுகங்‌ 
காட்டி பகைச்‌ செயல்‌ புரிந்த நரிக்கூட்டமும்‌, கொஞ்சமா? வங்கம்‌, தாகூரை 


உயர்த்திடக்‌ கண்டோம்‌. தமிழகத்திலோ, சர்‌ சண்முகத்தைச்‌ சாணக்கியர்களும்‌ 


குடிலர்களும்‌ சாமத்திட ஜல்லடம்‌ கட்டியதையும்‌, சரங்கள்‌ பல தொடுத்ததையும்‌ 
கண்டோம்‌. வங்கத்தின்‌ அணைப்பிலே, கவிதாகூர்‌ வளர்ந்தார்‌ ! தமிழகத்திலே 
தருக்கரின்‌ எதிர்ப்பிலே, தழைத்தது கொங்கு நாட்டு வேங்கை! தாகூர்‌, மாசு மறுவற்ற 
வானத்திலே உலவிய முழுமதி ; சர்‌ சண்முகம்‌ முகிலைக்‌ கிழித்தெரிந்த முழுமதி ! 
இத்தமிழரைக்‌, கவியுடன்‌ ஒப்பிட நான்‌ ஒப்பேன்‌ / 


கண்டனங்கள்‌ எழுதி அலுத்த கரங்களும்‌, கேலிப்‌ படங்கள்‌ வரைந்து அலுத்த பேனா 
முனைகளும்‌, சபித்துச்‌ சலித்துப்போன திருவாய்களும்‌, கனல்‌ கக்கிக்‌ கருகிப்போன 
விழிகளும்‌, சுருக்குக்‌ கயிறு வீசிக்‌ சோர்ந்து போன வலைவீசிகளும்‌, படுகுழி வெட்டி 
ஆயாச மடைந்த அரசியல்‌ வெட்டியான்களும்‌ இன்று சர்‌ சண்முகம்‌ அறிஞர்‌ உலகிலே 
அரசு ஒச்சக்கண்டு, அயர்கின்‌ றனர்‌. ஒருகாலத்திலோ ! ஏ, அப்பா ! எவ்வளவு கேலி 
கிண்டல்‌, என்னென்ன வசவுகள்‌ ! இவ்வளவுக்கு மிடையே பூத்தமலர்‌, அதனை, 


வளமிகுந்த வங்கத்திலே வாஞ்சனை எனும்‌ நீர்‌ பெய்து வளர்த்த தாகூரெனும்‌ 


மலருடன்‌, ஏன்‌ ஒப்பிட வேண்டும்‌? சர்‌ சண்முகம்‌, தமிழர்‌; பண்டைத்தமிழரை, தமிழ்‌ 


வீரரை நினைவூட்டும்‌ தமிழர்‌, வேறு உவமைகள்‌ ஏன்‌? 


அவர்‌ அன்று ஆற்றிய அறவுரை, அகநானூற்றுக்‌ கவியை, எனக்கு நினைப்‌- 


பூட்டுவானேன்‌, என்று மீண்டும்‌ கேட்பீர்‌. நான்‌ கூறு முன்னர்‌, நீவிர்‌ சற்று எண்ணிப்‌ 
பாருமின்‌. 


இந்தத்‌ திங்கள்‌, பல்வேறு இடங்களிலே பட்ட மளிப்பு விழா சொற்பொழிவுகள்‌ 
நடைபெற்றுள்ளன. டாக்டர்‌ ஜெயகர்‌, பேராசிரியர்‌ ஜா, பண்டித குன்சுரு முதலிய 
அறிஞர்‌ பலர்‌, வட நாட்டிலே, பட்ட மளிப்பு விழாச்‌ சொற்பெருக்காற்றினார்கள்‌. படிப்‌ 
பாராளுந்‌ திறனிலும்‌, மேலானவர்களான இம்‌ மேதாவிகள்‌, தேசிய சர்க்காரின்‌ 
அவசியத்தைப்‌ பற்றியே பெரிதும்‌ வலியுறுத்திப்‌ பேசினர்‌. தேசீயம்‌, ஏன்‌ இங்கு சரியான 
முறையிலே கமழவில்லை என்ற ஆராய்ச்சியிலேயே அவர்கள்‌ புகவில்லை. 
ஏகாதிபத்தியத்தைக்‌ கண்டிப்பது எளிது; கண்டிக்க வேண்டிய அளவு கசப்பு வளர்ந்து 
விட்டதை யாரும்‌ மறுக்க மாட்‌ டார்கள்‌. ஆனால்‌ கண்டனத்தோடு நின்று விடாமல்‌, 


நோய்‌ போக எம்மருந்து உட்கொள்வ தென்றுரைக்கும்‌ நேர்மையும்‌, நெஞ்சழுத்தமும்‌, 


அந்தப்‌ படிப்பாளிகட்கு இல்லையோ என்று அஞ்ச வேண்டி இருக்கிறது. சர்‌ சண்முகம்‌, 
பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்யத்தைச்‌ சாடினார்‌, சர்ச்சிலுக்குச்‌ சூடெழ, அமேரிக்கு அழுகை 
கிளம்பக்‌ கூடிய விதத்திலே! "தன்‌ மானம்‌ உண்டு எனக்கு! எனவே; பிரிட்டிஷ்‌ 


ஏகாதிபத்தியத்திலே நமக்கிருக்கும்‌ அந்தஸ்துக்குறித்து மகிழ முடியாது. நான்‌ பிரிட்டிஷ்‌ 
ஏகாதிபத்தியத்தின்‌ புகழ்‌ பாட முடியாது. எந்த ஆப்பிரிக்க மண்ணிலே என்‌ 


இனத்தவரின்‌ இரத்தம்‌ போரிலே சிந்தப்படுகிறதோ, அதே ஆப்ரிக்காவிலேயே 
அவர்கள்‌ அவமதிக்கப்படுவதைக்‌ கண்டும்‌, பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்துக்கு லாலி பாட 
மனம்‌ வருமோ! மனம்‌ முறிந்து விட்டது அன்பர்களே!” என்று சர்‌ சண்முகம்‌ 
கூறியிருப்பது கேட்டு, அறிவும்‌ தன்‌ மானமும்‌ உள்ள எவர்தான்‌, 'சபாஷ்‌' என்று 
கூறார்‌? ஆனால்‌, இந்தப்‌ பகுதி எனக்குப்‌ புளகாங்கித மூட்ட வில்லை. ஏனெனில்‌, 
கண்ணியத்துடனும்‌, காரணத்துடனும்‌, கம்பீரமாகச்‌ சர்‌ சண்முகம்‌, பிரிட்டிஷ்‌ 
ஏகாதிபத்தியத்தின்‌ போக்கைக்‌ கண்டித்தார்‌. ஆனால்‌; இதனினும்‌ கடுமையாகவும்‌, 
நரகல்‌, நடையில்‌, பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்தின்‌ போக்கைக்‌ கண்டிக்கத்‌ தேசியத்‌ 
திருக்கூட்டத்திலே பலருண்டு. பிரிட்டிஷ்‌ ஏதாதிபத்தியத்தைச்‌ சின்னாபின்ன- 


மாக்குவேன்‌ என்று சினந்து சூள்‌ உரைத்தோரையும்‌, அதன்‌ பிடரியைப்‌ பிடித்துக்‌ 
குலுக்குவேன்‌ என்று முழக்க மிட்டோரையும்‌ நாடு கண்டிருக்கிறது. எனக்குத்‌ தெரிய, 
ஒரு தேசியப்‌ பிரசங்கியார்‌ (இன்று அவர்‌ இந்து மகாசபை வீரராக வேட 
மெடுத்துள்ளார்‌) ஒருமுறை பிரிட்டனைக்‌ கண்டித்துப்‌ பேசுகையிலே கூறினார்‌, 
"மகாஜனங்களே ! பிரிட்டனிலே என்ன இருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள்‌? வெறும்‌ 
சுண்ணாம்பும்‌, நிலக்கரியும்‌! நிலக்கரிக்காகச்‌ சுரங்கங்கள்‌ தோண்டித்‌ தோண்டி 


பிரிட்டன்‌ பாழாகி விட்டது. முப்பது கோடி இந்தியரும்‌ (அன்றைய ஜனத்தொகை 30 


கோடி) சேர்ந்து மூச்சுவிட்டால்‌, பிரிட்டன்‌ ஆடிக்‌ காற்றிலே சிக்கிய இலவம்‌ பஞ்செனப்‌ 
பறந்து போகும்‌". இந்த உரை கேட்ட வீரர்‌ குழாம்‌ கை தட்டி ஆரவாரித்ததும்‌, எனக்குத்‌ 
தெரியும்‌. ஆகவே நான்‌, சர்‌ சண்முகம்‌ அவர்கள்‌, பிரிட்டிஷ்‌ ஏகாதிபதியத்தைக்‌ 
கண்டித்துப்‌ பேசியதை மாபெரும்‌ வீரம்‌ என்று கூறவில்லை. 1920-லே அம்மொழி 
வீரமாக இருந்திருக்கலாம்‌; இன்றோ ! அம்மொழி பழங்கஞ்சி. வீட்டுக்கு வீடு, 
கலயத்திலே அது உளது ! இந்நாட்டுச்‌ சொற்பொழிவாளரின்‌ அரிச்சுவடியே அதுவாக 
இருக்கிறது. எனவே, அந்தப்‌ பகுதியல்ல எனக்கு ஆனந்த மூட்டியது. 


நாட்டு விடுதலைபற்றிப்‌ பேசிடாத தலைவர்‌ இல்லை. ஆனால்‌, அந்த விடுதலை 


கிட்டாததன்‌ காரணம்‌ என்ன என்று உசாவிடுவோர்‌ வெகு சிலரே. உண்மை தெரிந்த 
பின்‌, அதனைத்‌ தைரியமாகக்‌ கூறிடுவோர்‌ அதனினும்‌ மிகச்‌ சிலரே. உரைத்ததோடு 
அமையாமல்‌, உறுதியுடன்‌ நின்று பணிபுரிவோர்‌ அதனினும்‌ மிகமிகச்‌ சிலரே. அன்னிய 
நாட்டினரை மிரட்டவோ, மயக்கவோ, இங்கு ஆட்கள்‌ அனேகர்‌. ஆனால்‌, இங்கு 
விடுதலைக்கு விரோதிகளாக உள்ளவர்களை, "சற்றே விலகு" என்று கூறும்‌ 


ஆண்மையாளர்‌ மிகக்‌ குறைவு. 


சர்‌ சண்முகத்தின்‌ பேருரையிலே, ஆண்மை ததும்புகிறது; அதனைக்‌ கண்டே நான்‌ 
களிப்படைகிறேன்‌. "நம்மை ஆளும்‌ அயல்‌ நாட்டாரின்‌ வாக்குறுதிகளினாலோ, நல்ல 
எண்ணத்தினாலோ, நாட்டு விடுதலை கிடைத்து விடுமா? கிடைத்து விடாது!" என்று 
கூறுகிறார்‌ சர்‌ சண்முகம்‌. சுதந்தரம்‌ சீமையிலே தயாரிக்கப்படும்‌ சரக்கல்ல, 
சன்மானமாகப்‌ பெற அது நாட்டு மக்களின்‌ நாடி முறுக்கினால்‌ விளையக்‌ கூடிய நிலை. 
அதனை இங்கேயேதான்‌ பயிரிட முடியும்‌. ஆனால்‌, அந்த வயலிலே, கள்ளி 


படர்ந்திருக்கிறது. அதனைக்‌ களையா முன்னம்‌, பயிர்‌ இல்லை, பண்பு இல்லை, நாட்டு 


10 


நலிவுபோக்கும்‌ பச்சிலை இல்லை. இதனைச்‌ சர்‌ சண்முகம்‌ அஞ்சா நெஞ்சுடன்‌ 
அறைவது கேண்மின்‌ : 


"இந்‌ நாட்டிலே, அதிர்ப்தியும்‌ துவேஷமும்‌ அதிகரித்‌ துளது. இது வருந்தத்‌ தக்கது. 
ஆனால்‌, இதற்குக்‌ காரணம்‌ என்ன? இங்கு ஒரு கூட்டம்‌, தனது நோக்கமும்‌ கலையுமே 
பிரதானமென்று கூறி, மற்ற மக்கள்‌ மீது அவைகளைத்‌ திணித்தது. அதன்‌ பலனாகவே 
கேடு பல தோன்றின. தேசீயத்தின்‌ பெயரால்‌ அக்கூட்டம்‌, மற்றவர்களை அடக்கித்‌ தன்‌ 
அதிகாரத்தையும்‌ செல்வாக்கையும்‌ ஸ்திரப்படுத்த முயற்சிக்கிறது" 


இந்தப்‌ பொன்மொழியை ஆராய்ந்து பாருங்கள்‌. இந்த உபகண்டத்தின்‌ வரலாறுகளிலே 
புதைந்து கிடக்கும்‌ உண்மைகளை உணருங்கள்‌. அந்த ஒரு கூட்டத்‌ தின்‌ செருக்கு 
எவ்வளவு ! அது அழித்த அரசுகள்‌ எத்தனை ! அதன்‌ வயப்பட்டு அழிந்த வீரர்கள்‌ 
எவ்வளவு இறுமாப்புடன்‌, அக்கூட்டம்‌ தனது, "தாசராக " மற்றவரை மாற்றிய 
கொடுமையை எண்ணிப்‌ பாருங்கள்‌. அப்போதுதான்‌ அறிஞர்‌ சண்முகத்தின்‌ 
அறவுரையின்‌ அழகு புலனாகும்‌. இதோ வெளிப்படையாகவே வீரர்‌ சண்முகம்‌ 
விளம்புகிறார்‌, கேளுங்கள்‌: 


"இந்தியாவிலே வர்ணாசிரமம்‌ ஏற்பட்டதனால்‌, ஆளும்‌ ஜாதி தனது அதிகாரத்தை 
நிலை நிறுத்திக்‌ கொண்டு, ஏகபோக உரிமையாக அந்த அதிகாரத்தை அனுபவித்து 
வருகிறது. இந்த வகுப்பு, தனது ஏகபோக உரிமையையும்‌ பேராசை யையும்‌ எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு சீக்கிரமாகக்‌ கைவிடுகிறதோ அவ்வளவுக்‌ கவ்வளவு துரிதமாக 
இந்தியாவுக்குச்‌ சுதந்தரமும்‌ ஜனநாயமுகம்‌ ஏற்படும்‌." 


விடுதலை வீரர்களே! ஆசிரம அரசியலிலே அர்ச்சகராக உள்ள அருமைத்‌ தோழர்களே! 
ஆகாத திட்டத்தைச்‌ சுமந்துகொண்டு ஆமைவேகத்திலே செல்லும்‌ அந்தணரின்‌ 
அடிவருடிகளே ! நாட்டை மீட்டிட நானாவிதமான முயற்சிகள்‌ செய்தீர்‌, அலுத்தீர்‌, 
முடக்குவாத நோயால்‌ வாடுகிறீர்‌. இதுகாறும்‌ செய்த பல, வெற்றி தரக்காணோம்‌. 
வீணருக்கு அரசியலிலே உறைவிடமும்‌, சுயநலமிகளுக்குச்‌ சமுதாயத்திலே புகலிடமும்‌ 
தரவே, உமது தொண்டு பயன்பட்டது. இதோ எமது தலைவர்‌ இயப்பிடும்‌ 
திட்டத்தைப்பற்றி யோசியுங்கள்‌. விடுதலைப்‌ பாதையை அடைத்துக்கொண்டுள்ள 


மமதை யாளர்களை, மட்டந்தட்ட முன்வாருங்கள்‌. பாருங்கள்‌ பிறகு, பரிதிபோல்‌ 


விடுதலை தோன்றிடக்‌ காண்பீர்‌. 


11 


சர்‌ சண்முகம்‌ ஏகபோக மிராசுபாத்யதை அனுபவிக்கும்‌ கூட்டத்திற்கு நன்னெறி 
புகல்கிறார்‌. பேராசையை ஒழிமின்‌! எல்லாம்‌ எமக்கே எனும்‌ இறுமாப்பை நீக்குமின்‌! 
என்று இதோபதேசம்‌ புரிகிறார்‌. காடியிலே பன்னீர்‌ தெளித்துப்‌ பயனென்ன என்பீர்‌ . 
ஆம்‌! இதோபதேசத்தொடு நின்றுவிடவில்லை, இளங்கேர்‌ மன்றத்திலே இருந்தாண்ட 
வீரர்‌. தாங்களாகப்‌ பேராசையை விடவில்லையானால்‌, என்ன நேரிடும்‌? இந்த நிலை 
இப்படியே, என்றென்றும்‌ நீடித்திருக்கும்‌ என்று மனப்பால்‌ குடிக்க வேண்டாம்‌. 
ஜனநாயக வேகம்‌ இந்தக்‌ கூட்டத்தின்‌ கொட்டத்தை ஒழித்து விடும்‌ என்ற உண்மையை 
உரைத்திருக்கிறார்‌. 


ஆம்‌! இது சரிதங்கண்ட உண்மை. கிரேக்க நாட்டு ஹெலாட்‌ களைப்‌ (Helot) பலகாலம்‌ 
அடக்கி வைத்திருந்த ஆண்டைக்‌ கூட்டம்‌ (Masters) அழிந்து போனது சரிதம்‌! ரோம்‌ 
நாட்டு பிளபியன்‌ (Plebian), பெட்ரீஷியன்‌ (Patrician) தகராற்றின்‌ முடிவு என்ன? 
ஆதிக்கம்‌ செலுத்திய கூட்டம்‌ அழிக்கப்பட்டு விட்டது. பிரிட்டனிலே காமன்ஸ்‌ 


(Commons) பிரபுக்கள்‌ (Lords) தகராற்றின்‌ முடிவு என்ன? பிரபுக்கள்‌ பெட்டிப்பாம்பு 


ஆனதுதானே! ஆண்டவனால்‌ ஆளப்‌ பிறப்பிக்கப்‌ பட்டவன்‌ என்று ஆணவமாகப்‌ பேசி 


(Divine Right of Kings) கடவுட்‌ புதல்வர்கள்‌ என்ற தத்துவத்தைப்‌ பேசிய, முதலாம்‌ 
சார்லஸ்‌ மன்னனின்‌ முடியும்‌ முருகரித்த சிரமும்‌, என்ன ஆயிற்று ரஷ்ய நாட்டிலே? 
முதலாளி (பூர்ஷுவா ) தொழிலாளி (புரோலோ டேரியன்‌) போர்‌ மூண்டதன்‌ பலன்‌ 
என்ன? இங்கு மட்டும்‌ என்ன? ஆரிய - திராவிடப்‌ போர்‌ மூண்டுவிட்டது. சரித 
முணர்ந்தோரின்‌ - உள்ளத்திலே, இதன்‌ முடிவு என்னவாக இருக்கும்‌, என்று தெரியும்‌ ! 
குடிலர்கள்‌ கெடுவர்‌! சழக்கர்‌ சாய்வர்‌ ! இத்தகைய வீர உரையாற்றிய சர்‌ 
சண்முகத்தைப்‌ பாராட்டுவதோடு நின்று விடக்‌ கூடாது. எந்த ஏகபோக மிராசு ஒழிக்கப்‌ 
படவேண்டும்‌ என்று சர்‌ சண்முகம்‌ கூறினாரோ, எந்த வர்ணாஸ்ரமம்‌ ஒழிய வேண்டும்‌ 
என்று அவர்‌ கூறினாரோ, அதனை ஒழிக்க மாணவர்கள்‌ முயலவேண்டும்‌, முனைய 


வேண்டும்‌. இல்லையேல்‌, அவர்‌ மொழி கேட்டு யாது பயன்‌! 


"எல்லாம்‌ சரி, பரதா! நாங்களும்‌ சர்‌ சண்முகத்தின்‌ பேருரை கேட்டுப்‌ பூரித்தோம்‌. 


ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ இனம்‌ பிரமித்தது. ஆனால்‌ அவருடைய சொற்பொழிவுக்கும்‌, 
உனக்கு அகநாஜனூற்றுச்‌ செய்யுள்‌ நினைவிற்கு வந்ததற்கும்‌ என்ன சம்பந்தம்‌ என்பது 


தெரியக்‌ காணோமே" என்றே அன்பர்கள்‌ கேட்பர்‌. 


12 


தோழர்களே ! சர்‌ சண்முகம்‌ தமது சொற்பொழிவின்‌ இறுதியிலே, "வர்ணாசிரமம்‌ 
ஒழியவேண்டும்‌! ஒரு இன ஆதிக்கம்‌ அழியவேண்டும்‌! ஏகபோக உரிமை மடிய 
வேண்டும்‌! பேராசைப்‌ பித்தம்‌ போக வேண்டும்‌!" என்று முழக்கமிட்டாரே, அந்தப்‌ 
பகுதி, என்‌ செவிக்கு 'தேரை விரைவாகச்‌ செலுத்துவாய்‌ பாகனே ' என்று தலைவன்‌ 
கூறும்‌ செய்யுள்‌ போன்றிருந்தது. சர்‌ சண்‌ மகம்‌, வர்ணாசிரம ஒழிப்புக்காகவே வாழும்‌ 
கட்சியை விட்டுப்‌ பிரிந்து, வேறு வினையில்‌ ஈடுபட்டு, நெடுநாட்கள்‌ பிரிந்திருந்தார்‌. 
அவர்‌ பிரிய நேரிட்டதால்‌ திராவிடக்‌ கட்சி தவித்துக்‌ கிடக்கிறது. காவல்‌ மிகுந்த 
மனையிலே கன்னி நிற்பது போல, வினைமுற்றிய தலைவன்‌, விரைந்து சென்று 
தலைவியின்‌ துயர்‌ தீரத்தல்போல சர்‌ சண்முகம்‌, தன்‌ நெஞ்சமெனும்‌ பாகனுக்குத்‌ தேரை 
விரைந்து செலுத்து எனக்‌ கூறுமாறு வேண்டுகிறோம்‌. துயிலும்‌ பெண்மானருகே 
ஆண்மான்‌ நின்று காவல்‌ புரிவது போல, ஆரியரிலே தலைவர்கள்‌, ஆரிய இனத்தைத்‌ 
தமிழ்ப்‌ பண்ணையிலே மேயவிட்டுத்‌, தமிழ்வளம்‌ நீர்‌ பெருகத்‌ தனது, உல்லாச வாழ்வு 
எனும்‌ வெண்மணலிலே படுத்துறங்கச்‌ செய்து, காவல்‌ புரிவதை சர்‌ சண்முகம்‌ காண 
வில்லையா ! சங்கராச்சாரி கோலத்திலும்‌ சரி, சர்க்கார்‌ நிர்வாகியெனும்‌ கோலத்திலும்‌ 
சரியே, ஆரிய இனத்‌ தலைவர்கள்‌ ஆரிய இனத்தின்‌ சுகமொன்றே குறிக்கோளாகக்‌ 
கொண்டு உழைப்பது, சர்‌ சண்முகத்துக்குத்‌ தெரியாதா? மானினம்‌ காதல்‌ 
மேம்பாட்டைத்‌ தலைவனுக்குரைப்பது போல, இக்‌ காட்சிகள்‌, சர்‌ சண்முகத்துக்குத்‌ 
திராவிட இனத்திடம்‌ அவர்‌ காட்ட வேண்டிய அன்பின்‌ பெருக்கை உணர்த்த 
வில்லையா! ஆமெனில்‌, தேரை விரைவாகச்‌ செலுத்துக்க என்றுரைக்கத்தானே 


வேண்டும்‌. 


திராவிடமணியை, பண்டைப்‌ பெருமை வாய்ந்த டில்லியில்‌ ஜொலித்திடவும்‌, 
சேரநாட்டிலே ஒளிவிடவும்‌ இன்னும்‌ எத்தனை நாட்களுக்குத்தான்‌, வேறு 
எவரெவருக்கோ, "இரவல்‌" தந்தவண்ண மிருப்பது? திராவிடச்‌ செல்வத்தை 


ஓமானுக்குப்‌ பலியிட்டோம்‌ அதன்‌ பாழும்‌ பசியடங்க! திராவிடத்‌ திரு விளக்கு (சர்‌ 


இராமசாமியை) வைசிராய்‌ மாளிகைக்கு ஒளிதர "இரவல்‌" அளித்துள்ளோம்‌. 
திராவிடமணி சர்‌ சண்முகம்‌ தேரை விரைவாகச்‌ செலுத்தித்‌ தமது காதலகத்தை நோக்கி 
வரத்‌ தாமதித்தால்‌, திராவிடத்தைக்‌ கப்பிக்கொண்டுள்ள காரிருள்‌ நீங்கிட வழி 
காணோமே என்றே நான்‌ திகைக்கிறேன்‌. எனவே, சர்‌ சண்முகம்‌ எந்த வர்ணாசிரமம்‌ 
ஒழிந்தால்‌ மட்டுமே, நாடு மீளும்‌ என்று கூறினாரோ, அந்த வர்ணாசிரம ஒழிப்பையே, 


வாழ்க்கை இலட்சியமாகக்‌ கொண்ட திராவிடக்‌ கட்சியிலே, இன்றே பங்கு 


13 


எடுத்துக்கொண்டு பணிபுரிய வேண்டுகிறோம்‌. இன்று அதன்‌ பாரத்தைச்‌ சுமந்து, 
பெரியார்‌, உடல்‌ தளர்ந்து, நோய்வாய்ப்பட்டு, படுத்த வண்ணம்‌, பல எண்ணிச்‌ 
சிலமட்டுமே வெளியே கூறிச்‌ சோகித்த வண்ண மிருக்கிறார்‌. வைத்தியர்கள்‌ 
மருந்தூட்டு கின்றனர்‌. கட்சியோ அவருக்கு நோயூட்டுகிறது. ஓய்வு இல்லை ; 
மனநிம்மதி இல்லை. ஒன்றா இரண்டா அவருக்குள்ள தொல்லை உண்மையிலேயே, 
வாலியமும்‌ வீரமும்‌ அறிவும்‌ ஆற்றலு மிக்க, சர்‌ சண்முகம்‌ போன்றவர்கள்‌, கட்சியிலே 
பணி புரியாதிருப்பது கண்டு அவர்‌ மனம்‌ நோகாதா என்று கேட்கிறேன்‌. கிளைகளை 
ஒடித்தெடுத்து விட்டால்‌, மரத்திற்குத்தான்‌ என்ன அழகு? ரோஜாவைப்‌ பறித்துக்‌ 
கொண்டு செடியிலே முள்ளை மட்டும்‌ வைத்திருப்பது போலப்‌, பதவியும்‌ ௬௧ வாழ்வும்‌, 


பலரைப்‌ பறித்துக்‌ கொண்டு போக, சுயநலமிகளும்‌ சொல்லம்பரும்‌ ஒரு கட்சியிலே 


இருந்து பயன்‌ யாது? 


சர்‌ சண்முகம்‌, அமெரிக்கா சென்று திரும்பி எவ்வளவு காலமாயிற்று! ஈரோடு 
மகாநாட்டிலே முன்னர்‌, கொச்சித்‌ திவானாக இருந்த காலை, சர்‌ சண்முகம்‌. 
வந்திருந்தார்‌. "இன்று நம்மிடை ஓர்‌ விருந்தாளி வந்திருக்கிறார்‌" என்று பெரியார்‌ 
உரைத்தார்‌. அதற்குச்‌ சர்‌ சண்முகம்‌ விடுத்த பதிலின்‌ போது, அவர்‌ மனம்‌, முகத்திலே 
தாண்டவமாடக்‌ கண்டேன்‌. "வந்திருப்பது விருந்தாளியல்ல, (குடும்பத்து மகன்‌,) 
வேற்றூர்‌ சென்று வாழுபவன்‌, விழா நாளன்று வீடு வந்திருக்கிறான்‌, 
குடும்பத்தினருடன்‌ கூடிக்‌ குலவ, களித்து இருக்க, கனிவுடன்‌ பேச" - என்று சர்‌. 
சண்முகம்‌ கூறினார்‌. அஃதன்றோ தமிழ்ப்பண்பு, அதனையன்றோ நாம்‌ விரும்புவோம்‌! 


ஆனால்‌, அமெரிக்கா சென்று திரும்பிய பிறகு, இதுவரை (இடையே ஓர்‌ நாள்‌ 
கன்னிமாரா ஓட்டலிலே பேசினது தவிர) சர்‌ சண்முகம்‌, குடும்பத்தாரைக்‌ கண்டு குசலம்‌ 
விசாரித்திருக்கக்‌ கூடாதா, கூடிப்‌ பேசிக்‌ குலவிடலாகாதா, தள்ளாடும்‌ போது கை 
கொடுத்திருக்கலாகாதா, தன்‌ ஆற்றலெனும்‌ செல்வத்தைத்‌ தந்திருக்கக்‌ கூடாதா? ஏன்‌ 
அதைச்‌ செய்யத்‌ தவறினார்‌ ? பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டதா ! குடும்பத்தின்‌ 
உயர்வு தாழ்வு பற்றிக்‌ கருதிடாத உதவா மகனா அவர்‌ இதுவே, என்னை வாட்டி 
வதைப்பது. இசைச்‌ செல்வத்தை வளர்த்திடவும்‌, கலைச்‌ செல்வத்தைக்‌ கண்டு கண்டு 


களிக்கவும்‌, சர்‌ சண்முகம்‌ ஓயவில்லை. ஆனால்‌ குடும்பத்தையே மறந்தார்‌. என்வே, 


14 


அவருடைய நெஞ்சமெனும்‌ பாகனுக்கு இனி யேனும்‌, தேரை விரைந்து செலுத்து என்று 
அவர்‌ கூறாரா, என்றோர்‌ ஆவல்‌ என்‌ மனதைப்‌ பிய்த்தது. 


இலட்சியத்துக்காகவும்‌, அந்த இலட்சியத்தை அடைய உதவும்‌ கருவி போன்ற 
கட்சிக்காகவும்‌, சொந்த நலனையும்‌, உயர்‌ பதவியையும்‌ வெறுத்து ஒதுக்கும்‌ வீரமும்‌, 
கஷ்டநஷ்டம்‌ ஏற்கும்‌ சகிப்புத்‌ தன்மையும்‌ ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால்‌, அவரைத்‌ 
தலைவராகக்‌ கொண்ட கட்சியும்‌ அதனைச்‌ சார்ந்துள்ள மக்களும்‌. முன்னேற்றமடைய 
முடியுமென்பது திண்ணம்‌. அரண்மனை மாடியிலே அம்ச தூளிகா மஞ்சத்திலே 
அமர்ந்துள்ள அரிவையை அடைய வேண்டி, அங்குச்‌ சென்ற ஆணழகன்‌, அகழியின்‌ 
ஆழத்துக்கோ அதிலே அலையும்‌ முதலையின்‌ வாய்க்கோ அஞ்சினால்‌, எங்ஙனம்‌ 
மங்கையைப்‌ பெறமுடியும்‌ ! இலட்சிய மெனும்‌ எழிலுடையாளைப்‌ பெற்று இன்புற 
எண்ணுவோரிற்‌ பலர்‌, அகழிக்கு அஞ்சி, புறத்தே நின்று புகைபடு மனமுடன்‌ 
போரிட்டுக்‌ கொண்டோ, புலம்பியோ கிடப்பர்‌. ஒரு சிலருக்கே, உழவுக்கேற்ற விளைவு 
எனும்‌ மொழிவழி நடக்கும்‌ அறிவாற்றலுண்டு. அவர்‌ தமைச்‌ சலிப்பு அண்டாது. 
சாகசத்துக்கு அவர்‌ பலியாகார்‌. போலியைக்‌ கண்டு ஏமாறார்‌. புல்லரின்‌ புன்மொழி 
கேட்டுப்‌ புழுங்கார்‌. தாக்கிய வேலினைத்‌ தூக்கி யெறிந்துவிட்டுப்‌, போர்க்குப்‌ புகின்‌ 
யார்க்கும்‌ இது நேரல்‌ முறையே என்பது தெரிந்து, புலியுடன்‌ போரிடுகையிலே, கிலி 
எனும்‌ வலி கொளல்‌ கூடாது என்பதறிந்து, உயிர்‌ கெடும்‌ வரை, நெடுவரை போல்‌ 
நின்று போரிடுவர்‌ வீரர்‌. கட்சிப்‌ பணியும்‌, களத்துப்‌ பணி போன்றே, வீரருக்கு ஏற்றதே 
யன்றி விலாவிலே விரக்திப்புழு நடமாடுவோருக்கோ, மனதிலே சுயநலமெனும்‌ குளவி 
கொட்டிடுவோருக்கோ ஏற்ற தன்று சிறு செயல்‌ புரிய மட்டுமே தெரிந்தோர்க்குப்‌ 
பெருநெறி பிடித்தலரிது. கட்சிப்‌ பணிக்கு இத்தகைய கடமை யுணர்ந்த காவலர்‌ தேவை. 
அதிலும்‌ தூங்கிடும்‌ இனத்தை தட்டி எழுப்பிடும்‌ பணி, சாமான்ய மானதன்று. நான்‌, சர்‌ 
சண்முகம்‌ அவர்களை, இப்பணி புரிய முன்வரவேண்டு மென்றுதான்‌ அழைக்கிறேன்‌. 
அரசோச்ச அல்ல! அதற்கு ஆயிரம்‌ ஆட்கள்‌, நான்‌ நீ என்று போட்டியிட்டுக்கொண்டு 
முன்‌ வருவர்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. பாணரையும்‌ பாடினிகளையும்‌ முன்‌ அனுப்பிப்‌ 
பரிசும்‌ ஈந்து, பட்டம்‌ பெற முயலும்‌ பேர்‌ வழிகள்‌ பலருண்டு. மரம்‌ பழுத்தால்‌ 
வெளவாலை வா வெனக்‌ கூவி அழைப்பானேன்‌ ! Gur" வெனத்‌ துரத்தவே, ஆட்கள்‌ 


வேண்டும்‌. 


15 


நான்‌, சர்‌ சண்முகத்திற்கு அனுப்பும்‌ அழைப்பு, அரசோச்ச அல்ல - அரசு அமைக்க !! 
இரண்டுக்கு மிடையே உள்ள வித்தியாசம்‌ பெரிது. நாவாயில்‌ செல்ல அழைப்பதற்கும்‌, 
நாவாய்‌ கட்டிச்‌ செலுத்துமாறு கூறுவதற்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ போன்றது. சர்‌ 
சண்முகத்தின்‌ ஆற்றல்‌, அரசாள்வதின்‌ மூலமாக விளங்குவது எளிது; ஆனால்‌ அரசு 
அமைப்ப தன்மூலம்‌ அவர்‌ ஆற்றலின்‌ சிகரம்‌ காண்போம்‌. கரியைக்‌ கொண்டு கரும்பு 
பறிக்கச்‌ செய்வதா? மலை மரங்களை யன்றோ முறித்திடச்‌ செய்யவேண்டும்‌. 
வேங்கையை அழைத்து விளாங்கனியை ஓடித்திடச்‌ செய்வதா ! சர்‌ சண்முகத்தின்‌ 
அறிவாற்றலுக்‌ கேற்ற காரியம்‌, அரசாள்வதல்ல, அரசு அமைப்பது ! அவர்‌ ஆண்ட 
கொச்சியிலே, சின்னாட்கள்‌ மிஸ்டர்‌ டிக்சன்‌ எனும்‌ முன்னாள்‌ சேலம்‌ கலெக்டரன்றோ 
அரசாண்டார்‌ ! கொச்சியோ, வேறு எந்‌ தச்‌ சீமையோ, ஆள்வது, கொங்கு வேங்கையின்‌ 


வீர தீரத்திற்குச்‌ சரியான வேலை கொடுப்பதாகாது. 


மாசிடோனியா (Macedonia) மன்னன்‌ பிலிப்‌, தன்‌ மகனுக்கு, அரணும்‌ அழகும்‌ 
அமைந்த அரசைத்‌ தந்து சென்றான்‌. மகன்‌, அந்த மண்டல முடிதரித்து மட்டுமே 
ஆண்டிருப்பின்‌, அவன்‌ புகழ்‌ மங்கியிருக்கும்‌. இங்கும்‌ எங்கும்‌, இன்றும்‌ என்றும்‌, 
அவன்‌ புகழ்‌ எவரும்‌ படித்து இன்புறுமாறு, அவன்‌ தன்‌ நிலையைச்‌ செய்து 
கொண்டான்‌ ! யாங்ஙனம்‌? தந்‌ைத தந்த தரணியுடன்‌ அமைந்தானில்லை . "அவன்‌ 
மகன்‌, இவன்‌" எனும்‌ சொல்‌ போய்‌, "இவன்‌ தந்‌ைத அவன்‌ " எனும்‌ மொழி 
தோன்றுமாறு, அவன்‌ தன்‌ வாழ்க்கையை அமைத்துக்‌ கொண்டான்‌. அஃது என்னை 
யெனில்‌, பிலிப்‌ தந்த மாசிடோனியா நாட்டு எல்லையிலே நின்றுவிடாது, 
அலெக்சாண்டர்‌, காற்றெனச்‌ சுழன்று களம்‌ பல கண்டு, நாடுல வென்று, நானிலம்‌ 


புகழ, இன்றும்‌ வரலாற்றின்‌ மூலம்‌, வாகையுடன்‌ வாழ்கின்றான்‌. 


"பொன்‌ மூட்டையினைக்‌ கழுதையின்‌ முதுகிலே ஏற்றி, அக்கழுதையை அனுப்பினால்‌, 
அது பிடித்து விடும்‌ ஒரு பட்டினத்தை !" என்றுரைத்தானாம்‌ பிலிப்‌. அதாவது, இலஞ்ச 
இலாவணம்‌ கொடுத்து எந்த இலங்கையையும்‌ பிடித்துவிடலாம்‌ என்றான்‌ - எங்கும்‌ 
விபீஷணர்‌ கிடைப்பர்‌ என்ற எண்ணத்தால்‌! அலெக்சாண்டரோ, பொன்‌ கொண்டு 
போனானில்லை, போருக்குப்‌ போனான்‌ ; புகழொடு திரும்பினான்‌ ; தன்‌ உயிரைப்‌ 


பணயமாக வைத்து வீர விளையாட்டாடினான்‌, வேந்தர்க்‌ கழகு வேலியாளுதல்‌, 


16 


வீரர்க்கழகு வேலி கோலுதல்‌ என்ற உரைக்கேற்ப. மாசிடோனியாவை மட்டுமே 
அலெக்சாண்டர்‌ ஆண்டிருப்பின்‌, கிரேக்க நாட்டிலேயோ, அதை ஒட்டிய நாட்டிலேயோ 
மட்டுமே அவன்‌ பெயரை மாசிடோனிய மன்னருள்‌ ஒருவன்‌ என்ற பட்டியிலே படிப்பர்‌; 
உலகு அவனை அறிந்திராது. இன்றோ ! உலகு அறியும்‌. உலகில்‌ பலப்பல அழியும்‌, 
அவன்‌ புகழோ நிலைத்து நிற்கும்‌! அரசு ஆள்வதற்கும்‌, அரசு அமைப்பதற்கும்‌, 
வித்தியாசம்‌ என்னை எனில்‌, பிலிப்பின்‌ மகனாக வாழ்வதற்கும்‌ அலெக்சாண்டராகத்‌ 
திகழ்வதற்கும்‌ உள்ள வித்தியாச மென்பேன்‌! சர்‌ சண்முகத்தை, நான்‌. அவர்‌ 
ஆற்றலறிந்தே அரசாள அழைக்காமல்‌, அரசு அமைக்க அழைக்கிறேன்‌. மரத்தில்‌ 
பழங்குலுங்கும்‌ வேளையிலே, மந்தி தாவுமானாலும்‌, கனியுதிரும்‌. அதுபோலக்‌ கட்சி 
கனியுந்‌ தறுவாயிலே, கடுவனோ மந்தியோ களித்துக்கூத்தாடும்‌, கனி கிடைக்கு 
மெனும்‌ கருத்தினால்‌. ஆனால்‌, தோட்டம்‌ அமைத்துத்‌ துரவு எடுத்து, நீர்‌ பாய்ச்சித்‌ தரு 
வளர்த்திடும்‌ செயலே முக்கியமானது. சர்‌ சண்முகத்தை நானழைப்பது தீஞ்சுவை தரும்‌ 
பதவிப்‌ பலாவைப்‌ பறித்திட அல்ல; அதற்குக்‌ கீச்சிடும்‌ கடுவன்களும்‌, மையலூட்டும்‌ 
மந்திகளும்‌ என்று முண்டு, எங்குமுண்டு. நான்‌, சர்‌ சண்முகத்தை அழைப்பது, திராவிடத்‌ 


தனி அரசு அமைக்க, வெறும்‌ பதவியில்‌ அமரவல்ல. 


சர்‌ சண்முகம்‌ அவர்களைத்‌ தலைவராக்கும்‌ பணியினைத்தான்‌ வேறு சிலர்‌ 
மேற்கொண்டுள்ளனரே, பயமேன்‌ உனக்கு, என்று கூறுவீர்கள்‌. உண்மையிலே வேறு 
சிலர்‌ வேண்டி அழைக்க வேண்டிய அளவு, ஏர்‌ சண்முகம்‌, தூர விலகி நிற்கலாமா, 
நிற்கிறாரா, நிற்பது ஏன்‌ என்ற கவலை எனக்கு. வினை முற்றிய தலைவன்‌, வீடு 
திரும்பாது சோலையிலோ, சாலை ஓரத்திலோ தங்குவானேன்‌? அவர்‌ தமது அன்புக்கு 
இருப்பிடமாக மனை புக, அழைப்பு வேண்டுமா? அதுவா, தமிழ்ப்‌ பண்பு என்று, 
என்மனம்‌ என்னைக்‌ கேட்கிறது. அது மட்டு மல்லவே? மகனே, வா ! மாசிலாமணியே 


வா, வா ! தலைமகனே வா, வா ! - என்று வருக அந்தாதியைப்‌ பலர்‌ பாடப்‌ பா! 


எனக்குப்‌ பயந்தான்‌ மேலிடுகிறது. 


"ஊரைக்‌ கலக்கி வைக்கும்‌ ஊத்துக்காட்டு அம்மையே, நாட்டைக்‌ கலக்கி வைக்கும்‌ 
நல்ல பத்ர காளியே, வேண்டி அழைக்கிறோமே வேலாத்து அம்மையே," என்று, 
சிலம்பைச்‌ சுற்றி, உடுக்கை முழக்கி, உள்ளே சென்ற குடிவகை. ஆவி மயமாக 


வெளியே வருமளவு உரத்த குரலிலே அம்மனை வேண்டிக்‌ கூவும்‌, பூஜாரிகளை நான்‌ 


17 


கண்டிருக்கிறேன்‌. அதன்‌ பலனாக ஆவேசம்‌ வரும்‌. வந்ததும்‌ ஊத்துக்‌ காட்டாளோ, 


சோத்துக்‌ குடையாளோ, பூஜாரியையும்‌ பக்தர்களையும்‌ பார்த்து, "ஆடுவெட்டிக்‌ கோழி 


வெட்டி பூஜை ஏண்டா போடலே? ஆடி மாத நோன்புக்கு ஆறு இலை போடலே, 
வேண்டிக்‌ கொண்டபடி விருந்து படைக்கவேயில்லை!" என்று கோபத்தைக்‌ கக்கக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. அது போன்ற பூஜை போடும்‌ முறை, அரசியலிலே, மகா 
ஆபத்தாயிற்றே என்றன்றோ நான்‌ அஞ்சுகிறேன்‌. 


மேலும்‌, கட்சிப்‌ பணி புரியத்‌ தலைமைப்‌ பதவி தேவையா என்பது, ஆழ்ந்து பதில்‌ கூற 
வேண்டிய கேள்வி என்பதை அறிஞர்‌ சண்முகம்‌ அறிவார்‌. பெரியார்‌ கட்சித்‌ தலைவராக 
இருக்கையிலேயே, அவர்‌ பக்க நின்று சர்‌ சண்முகம்‌ பணியாற்றவும்‌, தமிழகம்‌ அதைக்‌ 
காணவும்‌ ஒருகாலம்‌ பிறக்கக்கூடாதா! 'இதோ எனது குடும்ப முதியோர்‌' என்று 
பெரியாரைச்‌ சர்‌ சண்முகம்‌ சுட்டிக்‌ காட்டவும்‌, "நான்‌ வயதேறியவன்‌, இதோ என்‌ 
இளமையின்‌ உருவம்‌' என்று பெரியார்‌, சர்‌ சண்முகத்தைச்‌ சுட்டிக்காட்டவும்‌ ஆலுக்கு 
விழுதுவிட்டது என்று ஆரியர்‌ இதுகண்டு அஞ்சவுமான நிலைமை, ஏற்படக்‌ கூடாதா ! 
பெரியாரின்‌ தவறுகள்‌ - பெரியாரின்‌ குறைபாடுகள்‌ - அவர்‌ செய்யும்‌ பிடிவாதம்‌ - 
அவருடைய ஆற்றல்‌ குறைவு - என்ற இன்னோரன்ன கூறி, பெரியாரைக்‌ 
கண்டித்துவிட்டு, அவராலேயே கட்சி நசித்து விட்டது என்று பொய்யுரைத்து விட்டு, 
ஆகவே சர்‌ சண்முகம்‌ வரவேண்டும்‌, என்று அழைக்கும்‌. தோழர்கள்‌, உண்மையில்‌ சர்‌ 
சண்முகம்‌, தலைவராக வேண்டுமென்று விரும்பி இதைச்‌ செய்கிறார்களா என்பதே என்‌ 
சந்தேகம்‌. நாதியற்று நடுத்‌ தெருவிலே கிடத்தப்பட்ட அகதியைப்‌ பெரியார்‌. இன்று 
கூறை வீட்டிலே குடியிருக்கச்‌ செய்திருக்கிறார்‌ ; இனி மாடி வீடு கட்ட, சர்‌ சண்முகம்‌ 
வரட்டும்‌, வரவேண்டும்‌, வருவது முறையுங்கூட. அதைக்‌ கூறாது, ஏழடுக்கு 
மாளிகையைப்‌ பெரியார்‌ குட்டிச்சுவராக்கி விட்டதாகவும்‌, மண்‌ மேட்டிலே மாளிகை 
அமைக்கச்‌ சர்‌ சண்முகம்‌ வரவேண்டு மென்றும்‌ கூறுவது அழகா, நீதியா, 
மனச்சாட்சிக்குச்‌ சரியா என்று கேட்கிறேன்‌. உண்மையிலே, சர்‌ சண்முகம்‌ வேறுவேறு 
இடங்கட்கு இரவல்‌" அளிக்கப்பட்டிருந்தபோது, அவருக்கும்‌ எனக்கும்‌, தமிழர்‌ 
யாவருக்கும்‌ சொந்தமான மனை, அரசியல்‌ மார்க்கட்டிலே, காங்கிரஸ்‌ மார்வாடியிடம்‌ 
சிக்கி, ஏலம்‌ கூறப்பட்டபோது, மனையை மீட்டவர்‌ யார்‌? இதனை மற்றவர்‌ 


கூறுவதைவிட சர்‌ சண்முகம்‌ கூற வேண்டும்‌. சண்முகமாலை பாடப்‌ பொரியாரை வசை 


பாட வேண்டுமா ! சண்முக வரவு பெரியாரின்‌ துற வாக முடியவேண்டுமா ! இருவரும்‌ 


18 


இருக்குமளவு, காட்சியிலே இடமில்லையா ! தேரை விரைவாகச்‌ செலுத்திச்‌, சர்‌ 
சண்முகம்‌ தமது மனைபுக வேண்டுகிறேன்‌. ஆயிரக்கணக்கிலே தொண்டர்கள்‌ அவரை 
ஆரவாரத்தோடு வரவேற்பர்‌ ! சிலம்பொலியும்‌ பூஜையும்‌ வேண்டாது, நேரே 
நோந்துகிடக்கும்‌ முதியவர்‌ அருகே நின்று, "பெரியாரே ! அஞ்சற்க ! வினைமுற்றி நான்‌ 
வீடு திரும்பிவிட்டேன்‌. இனி உமது பணி குறைய, நான்‌ உதவி புரிவேன்‌. என்‌ ஆற்றல்‌ 
இனி நமது மனைக்குப்‌ பயன்படும்‌" என்று கூறவேண்டும்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தாருக்கு அவர்‌ அளித்த அறவுரையின்‌, அடுத்த அதிகாரம்‌, இதுவாக இருக்க 
வேண்டுமென்பது என்‌ அவா! அது ஈடேறுமா? 


சர்‌ சண்முகம்‌ கட்சித்‌ தலைவராக வேண்டும்‌, என்ற பிரச்சினையைக்‌ கிளப்பும்‌ 
வேலையுடன்‌ வேலையாகப்‌, பெரியாரைக்‌ கண்டித்தும்‌ சிலர்‌ இருப்பது, உண்மையிலே 
எனக்குப்‌ பிடிக்கவில்லை. சர்‌ சண்முகத்துக்கும்‌ அது பிடிக்காது என்றே நான்‌ 
கருதுகிறேன்‌. பெரியாரின்‌ பெருந்தொண்டு, வரப்பும்‌ வாய்க்காலும்‌ அமைந்த 
கட்சிக்குமட்டு மல்ல, தமிழகத்துக்கே பெரிதும்‌ பயன்பட்டதென்பதை மறுத்துப்‌ 


பேசுவோர்‌, நாளை சர்‌. சண்முகத்தைச்‌ சாடாமலா இருப்பர்‌! தமிழரின்‌ 
தன்மானத்துக்கே வித்தூன்றிய தலைவரின்‌ வயோதிகப்‌ பருவம்‌, வாகை சூட்டி 
வாழ்த்தும்‌ 'பக்தர்கள்‌ ' நிரம்பியதாக இருப்பது முறை! அஃது இல்லையே, என்ற 


குறையோடு மட்டுமன்றி, அவருக்கு வசைமாலை தொடுத்துச்‌ சூட்டிடல்‌ முறையாகுமா, 
என்று கேட்கிறேன்‌. 


உலகிலே பலபல தீவிரவாதிகள்‌ தோன்றியது பற்றிய வரலாறுகள்‌ எனக்குத்‌ தெரியும்‌. 
நாத்திகம்‌ பேசிய நாவலரையும்‌ நானறிவேன்‌. நெருப்பாறு தாண்டும்‌ வீரரும்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌. ஆனால்‌, அவர்களுக்கும்‌, பெரியாருக்கும்‌ உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை 
உணர வேண்டுகிறேன்‌. அவர்கள்‌ படித்த பக்குவமனம்‌ படைத்த கூட்டத்திலே பேசினர்‌. 
அவர்களுக்கு எழுதினர்‌. பெரியாரின்‌ பணி, தற்குறிகள்‌ நிரம்பிய தமிழகத்திலே, 
கல்வீச்சு மண்‌ வீச்சுக்கிடையே என்பதை அறியவேண்டும்‌. அதிலும்‌ சகலமும்‌ உணர்ந்த 
சகலகலா வல்லவர்களும்‌, வெறும்‌ சாமி யாடிகளைக்‌ கண்டித்துப்‌ பேசவும்‌ சக்தியற்றுக்‌ 
கிடந்த காலை, பெரியாரின்‌ பெருங்காற்றுத்‌ தமிழகத்திலே வீசி, நச்சுமரங்களை 
வேரோடு கீழே பெயர்த்‌ தெரிந்தது என்பதை உணரவேண்டும்‌. உணர்ந்திடின்‌, கட்சித்‌ 
தலைமையை ஏற்கச்‌ சர்‌ ச்ண்முகம்‌ வரவேண்டும்‌ என்று எழுதுவதுடன்‌, பெரியாரையும்‌ 


சேர்த்துக்‌ கண்டிக்கும்‌ செயலை எவரும்‌ பரியார்‌. சர்‌ சண்முகம்‌. கட்சியின்‌ நடு 


19 


நாயகமாகத்‌ திகழ்வதற்குப்‌ பிறரின்‌ தூண்டுதல்‌ தேவையா ! அதிலும்‌ தூற்றல்‌ 
முதலடியாகவும்‌ தூண்டுதல்‌ கடையடியாகவும்‌ கொண்ட கவிதை, காதுக்கும்‌ 
கருத்துக்கும்‌ கேடுண்டாக்கும்‌, கட்சியிலே கலகலப்பையும்‌ அதன்‌ மீட்சிப்‌ பாதைக்கு 


வழி அடைப்பையும்‌ உண்டாக்கும்‌ என்பது என்‌ அபிப்பிராயம்‌. அதனை நான்‌ 


வெளியிட்டதற்குக்‌ காரணம்‌, பெரியாருக்கு வக்காலத்துப்‌ பெறவேண்டு மென்பது 
அல்ல. அவர்‌ எவ்வளவோ எக்ஸ்‌ - பார்ட்டித்‌ தீர்ப்புகளைக்‌ கண்டு கடகடவெனச்‌ 
சிரித்து விட்டு, மடமடவென நடப்பவர்‌. சர்‌ சண்முகம்‌ போன்றாரின்‌ பணி, கட்சிக்கும்‌, 
கட்சியின்‌ மூலம்‌ தமிழருக்கும்‌ பயன்பட வேண்டுமே என்ற கவலையினாலேயே, 


இதனை எழுதினேன்‌. 


இன்றுமுதல்‌ வேண்டுமானால்‌ சர்‌ சண்முகம்‌ கட்சிப்‌ பணி புரியத்‌ தொடங்கட்டும்‌, 
ஆயிரக்கணக்கிலே வாலிபர்கள்‌ அவருடைய அணிவகுப்பிலே நிற்பர்‌, அதைக்‌ 
காணலாம்‌. கட்சியின்‌ பொருட்டுக்‌ கொள்கைக்காகத்‌ திராவிடத்‌ தனி அரசு அமைக்கத்‌ 
தியாகமும்‌ வீரமும்‌ உடனிற்கச்‌ சர்‌ சண்முகம்‌, போர்க்கோலம்‌ பூண்டால்‌, எத்தனையோ 
வாலிபர்கள்‌, தங்கள்‌ வாழ்க்கையினைத்‌ திரணமாகக்‌ கருதித்‌, தீயிலே குதிக்கவுந்‌ 
தயாராவர்‌. ஓராண்டு கட்சித்‌ தொடர்பு, ஈராண்டு கட்சி நிழல்‌, மூன்றாண்டு கட்சி 
முறுவல்‌ பெற்றோரும்‌, இன்னமும்‌ எனக்கொரு பதவியில்லையா, பட்டம்‌ 
கிட்டவில்லையா, என்று கேட்டிடுவது என்‌ போன்றவர்‌ உள்ளத்தை என்ன 
பாடுபடுத்துகிறது, என்பதை விவரிக்கத்‌ தேவை யில்லை. இத்தகையோர்‌ மத்தியிலே 
இருந்துழலும்‌ ஒரு சில உண்மைத்‌ தொண்டர்கள்‌, உள்ளம்‌ ஓடிந்து போவதும்‌, 
விழலுக்கு நீர்‌ வார்த்துக்‌ கெடுவானேன்‌ என்று எண்ணுவதும்‌ சகஜந்தானே! இந்‌ 
நிலையை நீடிக்க விடுவது, திராவிடத்தைக்‌ கெடுப்பதாகும்‌ என்று எச்சரிக்கிறேன்‌, 
விசனத்தோடு. 


கட்சித்‌ தலைவர்‌ மாறவேண்டுமென்பதற்காப்‌ பெரியாரைக்‌ கண்டித்து எழுதுவது 
முறையாகாது என்பதையும்‌, கட்சிக்குப்‌ பணிபுரிய, தலைமைப்‌ பதவி இன்றியமை- 


யாததல்ல வென்பதையும்‌, தியாக உணர்ச்சியுடன்‌ தொண்டாற்றும்‌ திறன்‌ உள்ள 
தலைவர்‌ வேண்டு மென்பதையும்‌, இன்று நமக்கு வேண்டிய தலைவர்‌ அரசாள அல்ல, 
அரசு அமைக்க, என்பதையும்‌ எடுத்தெழுதினேன்‌. இவ்வளவும்‌, வர்ணாசிரமம்‌ ஒழிக ! 
என்ற பரணியைப்‌ பல்கலைக்‌ கழகத்திலே, அன்று சர்‌ சண்முகம்‌ பாடினதன்‌ விளைவே, 


எனக்கு எவ்வண்ணம்‌ இப்பரணி எழுச்சியை ஊட்டிற்றோ, அதேபோலே, 'இந்து', 


20 


'மித்திரன்‌' முதலிய ஏடுகட்கு எரிச்சலை யூட்டிற்று. பாசிபடர்ந்த மனத்தினிடம்‌ நான்‌ 
பரிசுத்தத்தை எதிர்பார்க்கவில்லை. எனவே அப்பத்திரிகையின்‌ போக்கு எனக்கு 
வியப்பூட்ட வில்லை. அவை கக்கிய கண்டனம்‌, காசநோயாளியின்‌ இருமல்‌ போல, 
அவைகளின்‌ நோய்க்குள்ள குறிகளேயன்றி வேறல்ல; எனவே பரிதாபமன்றிச்‌ சீற்ற 
மெழவில்லை, அவற்றிடம்‌. ஆனால்‌, அவைகளிலே ஒன்‌ றான 'மித்திரன்‌', 
கண்டனத்தினூடே கோத்திருந்த ஒரு கருத்து, என்னைச்‌ சற்றுச்‌ சிந்திக்கச்‌ செய்தது, 
தோழர்களே ! சற்றுச்‌ சோகத்தையும்‌ தந்தது. 


சர்‌ சண்முகம்‌, வகுப்புத்‌ துவேஷம்‌ வளர்க்கிறார்‌, என்றுரைத்தது 'மித்திரன்‌'. இது, 
பழைய பஞ்சாங்கத்திலே ஒருபகுதி ! அதுகண்டு நான்‌ ஆச்சரியப்படவு மில்லை, 
ஆயாசப்படவு மில்லை "நாசமாய்ப்‌ போனவன்‌, மணி பன்னிரண்டாகியும்‌ தூங்கக்‌ 
காணோமே" என்று கைநொடிப்புடன்‌ கூறுவாள்‌ கள்ளி. காம வேதனையாலும்‌, 
அதனைத்‌ தீர்த்திடும்‌ கள்ளப்‌ புருடனாலும்‌ பீடிக்கப்பட்ட கள்ளிக்குக்‌ கணவன்‌ 
விழித்திருப்பது கூடக்‌ குற்ற மெனத்‌ தோன்றலாம்‌. விபசாரியின்‌ இந்த விசாரத்தைக்‌ 
கண்டு, "அபசாரம்‌, அபசாரம்‌" என்று கூறும்‌ பேர்வழி, ஆண்மையற்ற- வனாகத்தானே 
இருக்க முடியும்‌ வில்லுக்கு ஒரு அம்பு, பல்லுக்கு ஒரு எலும்பு, அதுபோல்‌ பாதி ராத்திரி 
வேளையில்‌ பக்கத்துக்‌ கோர்‌ ஆள்‌, தேடும்‌ பாதகியின்‌ மொழியைத்‌ துச்சமெனத்‌ 
தள்ளிடுதல்‌ போல, நான்‌ ஆரிய ஏடுகளின்‌, கண்டன மொழிகளைத்‌ துச்சமாகவே 
கருதுகிறேன்‌. ஆனால்‌, 'மித்திரன்‌' ஒன்று எழுதிற்று, என்‌ உளம்‌ கொஞ்சம்‌ வேதனை 
யடைந்தது. சர்‌ சண்முகம்‌ வர்ணாசிரமக்‌ கோட்டையைத்‌ தகர்க்க வேண்டு மன்று 
கூறுகிறார்‌. அவர்‌ நமது பழைய நூற்களின்‌ அருமை பெருமைகளை இப்போதுதான்‌ 
கொஞ்சங்‌ கொஞ்சம்‌ தெரிந்து கொண்டதாகக்‌ கூறுகிறார்‌. இனி, அவைகள்‌ முழுதும்‌ 
உய்த்து உணர்ந்து விட்டால்‌, வர்ணாஸ்ரமக்‌ கோட்டையைத்‌ தகர்க்கும்‌ 


எண்ணத்தையே, அவர்‌ கைவிட்டு விடுவார்‌! - என்று 'மித்திரன்‌' எழுதிற்று. 


சர்‌ சண்முகம்‌, கலையின்‌ உயர்வுபற்றி, தமிழ்க்‌ காப்பியங்களின்‌ அருமை பெருமை 
பற்றிப்‌ பேசினாரல்லவா அதை 'மித்திரன்‌' தனக்குச்‌ சாதகமாக உபயோகிக்கிறது. 
வர்ணாசிரமத்தை ஒழிக்க வேண்டுமென்ற எண்ணம்‌ ஒரு நோய்‌, தமிழ்க்கலை யுணர்வு, 
அதனை நீக்கிடும்‌ ஒரு மருந்து; மருந்து போன்ற அந்தக்‌ கலையுணர்‌ வினைச்‌ சர்‌ 
சண்முகம்‌, இப்போது கொஞ்சம்‌ கொஞ்சமாக உட்கொண்டு வருகிறார்‌. இன்னும்‌ 


21 


மருந்தினைச்‌ சற்று அதிகமாகப்‌ பருகினால்‌, நோயே போய்‌ விடும்‌, என்ற தொனியிலே 


'மித்திரன்‌' தனது தம்பூரை மீட்டுகிறது. இது வெறும்‌ நாரதகானமாக இருக்கக்‌ கூடும்‌. 


வர்ணாசிரமம்‌ நோயா, வர்ணாசிரமத்தை ஒழித்தாக வேண்டும்‌ என்ற விருப்பம்‌ நோயா, 
எது நோய்‌, என்‌ பது வேறு விஷயம்‌. கலை, மருந்தா விருந்தா, என்பது வேறு விஷயம்‌. 
அறிஞர்‌ யாவரும்‌, நாட்டை நலியச்‌ செய்த நோய்‌, வர்ணாசிரமம்‌ என்றே கூறினர்‌. 
வர்ணா சிரமத்தை 'மித்திரன்‌' நாட்டை வளமாக்கும்‌ வனிதா சிரமமாகக்‌ கருதலாம்‌. 
மித்ரபலம்‌ பெருக அது ஏதுவாகக்‌ கூடும்‌; அதுவும்‌ வேறு விஷயமே. வர்ணாசிரமத்தை 
ஒழிக்கும்‌ எண்ணம்‌, பழங்காப்பியப்படி பினால்‌ பாழ்பட்டுவிடும்‌, என்ற கருத்தை 
'மித்திரன்‌' வெளி யிட்டிருக்கிறது ; உவமைத்‌ தகராறுகளை ஒதுக்கி விட்‌ டால்‌ இது 
விளங்குகிறது. இதிலே உள்ள சூட்சமம்‌, என்னைச்‌ சோகிக்கச்‌ செய்கிறது. 


உண்மையிலேயே, கலை உணர்வு பெருகப்‌ பெருக, தமிழர்‌ என்ற இன உணர்வு 
அருகுமோ, அண்ணல்‌ சண்முகத்துக்கும்‌ இது நேருமோ, என்றே நான்‌ அஞ்சுகிறேன்‌. சர்‌ 
சண்முகம்‌, இதுபோது, தமிழ்க்‌ காப்பியமெனும்‌ பூங்காவிலே உலாவுகிறார்‌ என்பதும்‌, 
அங்கு பறித்தெடுத்துத்‌ தொடுத்த அழகிய மாலையினை வசந்த வட்டிலிலே வைத்‌ துத்‌ 
தமிழருக்குத்‌ தருகிறார்‌ என்பதும்‌, கலாரசிகர்களு டன்‌ கூடிக்‌ குலவி, காவியக்கனி 
ரசமருந்திக்‌ களிக்கிறார்‌ என்பதும்‌ பிறர்‌ சொல்ல நான்‌ கேட்டிருக்கிறேன்‌. மித்‌ திரனும்‌ 
அதனை அறிந்து, சரி! சரி!! அந்த ரசம்‌ இன்‌ னும்‌ கொஞ்சம்‌ உட்கொண்டால்‌, 
வர்ணாசிரம ஒழிப்பு என்ற பேச்சு ஒழியும்‌" என்று எழுதுகிறது. இது என்‌ னைச்‌ 
சிந்தனையிலாழ்த்திற்று. இனி அச்‌ சிந்தனை பற்றிக்‌ கூறுகிறேன்‌. இது போது நீவிர்‌ 
சற்றே உமது சிந்தனை யைச்‌ செலவிட வேண்டுகிறேன்‌ . மித்திரன்‌ கூறின வாச 


L . L . . ^? 
கத்தின்‌ மர்மம்‌ என்ன 


அழகான அந்திவானம்‌ ! ஆற்றோரத்திலே நாரை, கவலையுடன்‌, கண்கள்‌ முழுதும்‌ 
திறந்துமில்லை, முழுதும்‌ மூடியுமில்லை. கபடம்‌ நிறைந்த விழி, நாரைக்கு. நின்ற 
கோலத்திலே, தவங்கிடக்கிறது நாரை : சாதாரண ரிஷிகள்‌ போலத்‌ தனது முக்தி 
கோரியல்ல ! ஆற்றிலே துள்ளிக்‌ குதித்து அல்லற்படும்‌ மீன்களுக்கு, முக்தி தர!! எந்த 
ஆற்றோரத்திலும்‌, பிற நீர்‌ நிலையங்களிலும்‌, நாரை நின்றிடும்‌ இக்காட்சியை எவரும்‌ 
காணலாம்‌. கல்லெடுத்து வீசிடின்‌, நாரை சென்றுவிடும்‌. ஆனால்‌ கவிதையை வீசி, 


22 


அந்தக்‌ காட்சி, என்றும்‌ கருத்துள்ளோரின்‌ மனதைவிட்டு அகலாதவண்ணம்‌ ஒருவர்‌ 
நாரைக்கு "அமரத்துவம்‌' அளித்துள்ளார்‌. நாரை மீனைக்‌ கொத்தித்‌ தின்பதற்காக, 
அடக்கமே உருவானது போல, அங்குக்‌ காத்திருக்கிறது, அதன்‌ தீய எண்ணம்‌ துளியும்‌ 
வெளியே தெரியாதபடி. நாரை நடிக்கிற நேர்த்தியைக்‌ கவிஞர்‌ காணுகிறார்‌. மீன்‌ 
தேடிடும்‌ நாரை, ஆற்று நீரிலே இறங்கி அலையக்‌ காணோம்‌. வட்டமிடவுமில்லை, 
பதைக்க வில்லை; வேறு ஏதோ காரியத்துக்காக, அல்லது வெறும்‌ பொழுது- 
போக்குக்காக அந்த ஆற்றோரத்தை அடைந்தது போலப்‌ பாவனை புரிகிறது. அந்த 
நாரையின்‌ நினைப்பு முழுதும்‌, மீனின்‌ மீது! நடிப்போ, சர்வ பரித்தியாகத்துக்கும்‌ 
தயாராக இருப்பது போல்‌! இதைக்‌ கண்ட கவிஞர்‌ பறவை இனங்களிலே இவ்வளவு 
கபடம்‌ கற்றதாக நாரை இருப்பது போல்‌ மக்களிலே யார்‌ உளர்‌ என்று 
எண்ணாமலிருப்பாரா ! கற்றோர்க்கும்‌ மற்றையோர்க்கும்‌, இதுதானே வித்தியாசம்‌ ! 
கற்றோர்‌, காட்சியுடன்‌ கருத்தினைப்‌ பிணைப்பர்‌. மற்றையோர்‌ காண்பர்‌. களிப்பர்‌, 
மறப்பர்‌ ! கவிக்கு, ஆற்றோரத்திலே நாரை நிற்கும்‌ காட்சி, வஞ்சகத்தை மறைக்கும்‌ 
நடிப்பு, மக்களிலே ஒருசாராரின்‌ மனப்பாங்கையும்‌ நடவடிக்கையையும்‌ 
நினைவூட்டுகிறது. உவமை கண்டு உளம்‌ களிக்கிறார்‌. இயல்பினால்‌ மட்டுமே 
உவமையன்று ! இடமுங்‌ கூட, ஒன்றாகவே இருக்கும்‌ உவமை அவருக்குத்‌ 
தோன்றுகிறது, அதே ஆற்றங்கரைகளிலே, செவ்‌ வானம்‌ தோன்றும்‌ வேளையிலே, 
நாரை போலவே, வர்ணாஸ்ரமம்‌ நினைப்பை நடிப்பால்‌ மறைக்கும்‌ ஒரு கூட்டத்தாரின்‌ 
குணம்‌ அவருக்கு நினைவிற்கு வருகிறது; ஒரு நேர்த்தி யான கவிதையும்‌ பிறக்கிறது, 
கவிஞரின்‌ உள்ளத்திலிருந்து. 


"பொன்மலை சுடர்‌ சேரப்‌ புலம்பிய விடனோக்கித்‌ 
தன்மலைந்துலகேத்தத்‌ தகைமதியேர்தரச்‌ 
செக்கர்கொள்‌ பொழுதினா னொலி நீவியில்‌ நாரை 
முக்கோல்‌ கொள்‌ அந்தணர்‌ முதுமொழி நினைவார்போ 
லெக்கர்மேலிரை கொள்ளு..." 


நாரையைக்‌ கண்டதும்‌, பார்ப்பனரின்‌ நினைவு, கவிக்கு ! ஆற்றோரத்திலே, 
அந்திவானத்திலே, நிற்கும்‌ நாரை, மந்திர உச்சாடனம்‌ செய்வது போன்ற 
பாவனையுடன்‌, நீர்‌ நிலையங்களருகே நித்த நித்தம்‌ அமர்ந்துள்ள, பார்ப்பனரின்‌ 


உருவம்‌ போன்றிருந்ததாம்‌ கவிக்கு எந்தக்‌ காலத்துக்‌ கவி? கலித்தொகைக்‌ காலம்‌ !! 


23 


அந்தக்‌ காலத்திலேயே, ஆரிய இனம்‌, காரியம்‌ பலிக்கக்‌ கவட்‌ வேடமிட்டுக்‌ கிடந்தது 


என்பதற்குச்‌ சான்றுகள்‌ அநேக முண்டு. இன்றும்‌ அந்த இயல்பு கொஞ்சமும்‌ மாறாது 
தானிருக்கிறது. நாரைபோல்‌ நின்றிருக்கும்‌ நடிப்புத்‌ திறனை அந்த இனத்தவர்‌ 


செம்மையாகச்‌ செய்வர்‌. 


கலை எனும்‌ அருவி யோரத்திலே, ஆரிய நாரைகள்‌ அமர்ந்துள்ளன ; கலையருவிக்‌ 
காட்சியிலே, தம்மை மறந்திருப்பதாகப்‌ பாவனை! முதுமொழி நினைவார்‌ போல, 
கலையின்பத்தையே நினைத்தவண்ணம்‌, ஆரிய நாரைகள்‌ அமர்ந்துள்ளன. இரையும்‌ 
வேண்டாம்‌, இந்த இன்பமே போதும்‌, என்று கூறுவர்‌ ! இதிலுள்ள உண்மையின்‌ 
உயர்வும்‌, நேர்த்தியும்‌, வேறு எதிலே காண முடியும்‌ என்றுரைப்பர்‌. வேறொன்று 
வேண்டாப்‌ பராபரங்களாக, கலை வழிபாடன்றிப்‌ பிறிதோர்‌ பெறத்‌ தக்க பேரில்லை 
என்ற பெருங்‌ குணவான்களாக, மன இருள்‌, கலை ஒளிபட்ட மாத்திரத்திலே, 
அடியோடு தொலைந்ததென்று கூறும்‌ ஞானவான்களாக, யாம்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக 
இவ்வையகம்‌ என்று உபதேசிக்கும்‌ உத்தமர்களாக, அறிவு பெரிது, அதனினும்‌ பெரிது 
அறிவின்‌ பயனாக விளையும்‌ ஆனந்தம்‌, அதனினும்‌ பெரிது அந்த ஆனந்தத்தை 
அனைவரும்‌ பெற்றிடச்‌ செய்தல்‌ என்று கூறிடும்‌ ஆசிரியர்களாகக்‌ காட்சியளிப்பர்‌. 
அவர்தம்‌ நெஞ்சமோ, ஓர்‌ எரிமலை! விழியோ, எவர்‌ உழைப்பை எங்ஙனம்‌ ஏய்த்துப்‌ 


பெறுவது என்ற தந்திரத்தைக்‌ கக்கும்‌ குழிகள்‌! அருவியோரத்து நாரையின்‌ நினைப்புத்‌ 
துள்ளிக்‌ குதித்‌ திடும்‌ மீனினத்தின்‌ மீது! ஆரிய நாரைகட்கோ, கலையருவியில்‌ குளித்து 


இன்புற வேண்டி வரும்‌ தமிழரைக்‌ கொத்தித்‌ தின்பதன்றி வேறில்லை. கலையருவியே, 
இக்‌ காரணத்திற்குத்‌ துணையாக நிற்கிறது. கடிவாளத்திற்கு வாய்‌ திறந்த பிறகு, 
குதிரையின்‌ கொட்டம்‌ அடக்கப்‌ படுவது ஆச்சரியமாகுமா? மூக்கணாங்‌ கயிற்றுக்குச்‌ 


சம்மதித்த பிறகு, மூலை வாரினால்‌, சாட்டைதானே பேசும்‌! அது போலத்தான்‌, 
கலையருவியிலே நீந்தி மகிழத்‌ தொடங்கிவிட்டால்‌, ஆரிய நாரைகளின்‌ கூரிய மூக்கின்‌ 
வேலையும்‌ தொடங்கும்‌. கலையருவி அங்ஙனமுளது இங்கு. எனவேதான்‌, "சரி, சரி, 
செட்டியாரே! கலை உணர்வு பெற்று வருகிறீர்களல்லவா! அந்த உணர்வு இன்னும்‌ 
கொஞ்சம்‌ அதிகரிக்கட்டும்‌, பிறகு ஆரிய - திராவிடப்‌ போராட்டத்திலே உமக்கிருக்கும்‌ 


ஆர்வம்‌, பஞ்சாகப்‌ பறக்கிறது! பாரீர்‌" என்று 'மித்திரன்‌' கூறுகிறது. 


"ஒரே ஒரு செங்கல்‌ பெயர்த்துவிட்டால்‌ போதும்‌!" என்று கருக்கலிலே நின்று 


24 


கன்னமிடும்‌ கள்ளன்‌ கூறுவான்‌. 


"கண்‌ சிவந்துவிட்டது. கைகால்‌ துடிக்கிறது. பேச்சும்‌ படபடக்கிறது. இன்னும்‌ ஒரே ஒரு 
கிளாஸ்‌ குடித்துவிட்டால்‌ போதும்‌, ஆசாமி கீழே சாய்வான்‌. பிறகு அகப்பட்டதைச்‌ 


சுருட்டலாம்‌" என்று, மதுவை ஊற்றி மடியைத்‌ தடவும்‌ தடியர்‌ கூறுவர்‌. 


"இப்போதுதான்‌ என்னிடம்‌ அவருக்குப்‌ பிரேமை அதிகரிக்கிறது. இது இன்னும்‌ 
கொஞ்சம்‌ வளர்ந்து விட்டால்‌ போதும்‌, பிறகு நான்‌ சொன்னபடி ஆடுவார்‌ : சொத்து 
முழுவதையும்‌ எழுதிக்‌ கொடுத்தாக வேண்டும்‌ என்று கட்டளையிட்டாலும்‌ தட்டாமல்‌ 
செய்வார்‌" என்று கண்வெட்டால்‌ கருத்தை வெட்டிய காமக்கள்ளி, தன்னிடம்‌ சிக்கிய 


சீமானைக்‌ குறித்துக்‌ கூறுவாள்‌. 


"முகத்திலே இன்னும்‌ ஒரே ஒரு குத்து விழுந்தால்‌ போதும்‌, ஆசாமி கீழே விழுவான்‌. 
தங்கத்‌ தோடாவும்‌ வெற்றிமாலையும்‌ நமக்குத்தான்‌" என்று கூறுவான்‌, 


சத்துச்சண்டைப்‌ பந்தயத்திலே ஈடுபட்டவன்‌. 


"இன்னும்‌ சில நாட்களில்‌ ஆசாமி சிவலோகப்‌ பிராப்தியடைவான்‌. பிறகு நானே 
சீமான்‌, நமதே வாழ்வு' என்று லோபியின்‌ வாரீசு கூறுகிறான்‌. 


இந்த ரகங்களிலே, எதை நீங்கள்‌ 'மித்திரன்‌' வாசகத்திற்கு உவமையாகக்‌ 
கொள்வீர்களோ, எனக்குத்‌ தெரியாது தோழர்களே ! எனக்கென்னவோ, இவ்வளவும்‌ 


இன்னும்‌ பலவும்‌ தோன்றின. 'மித்திரன்‌' சர்‌ சண்முகம்‌, பண்டைக்‌ காப்பியங்களை 


மேலும்‌ நன்றாகப்‌ படிப்பாரானால்‌ வர்ணாசிரமக்‌ கோட்டையைத்‌ தகர்க்க 
வேண்டுமென்ற நினைப்பையே விட்டுவிடுவார்‌, என்று எழுதி இருந்ததைப்‌ படித்ததும்‌, 
சூட்சுமமின்றிச்‌ 'சுதேச மித்திரன்‌' எழுதாதே, வீணுக்கு வார்த்தையை வீசி டாதே, இந்த 
வாசகத்திற்கு விசேஷார்த்தமின்றி, மித்தி ரனில்‌ இட பெறாதே, என்று எண்ணியே 
ஏங்கி னேன்‌. சென்ற கிழமையே உம்மிடம்‌ இயம்பினேன்‌. இக்கிழமை, அதுகுறித்துச்‌ 
சிந்தித்தேன்‌ ; செக்கர்‌ கொள்வானமும்‌, சிந்து பாடும்‌ சிற்றாறும்‌, நின்றிடும்‌ நாரையும்‌, 
நினைவிலே நின்றன! 


25 


“வர்ணாசிரமம்‌” என்ற தலைப்பிலே, கலைப்படிப்பு ஆரியக்குழியிலே, தமிழரைத்‌ 
தள்ளக்‌ கூடியதாக இருக்கிறது என்று எழுதுகிறாயே, சர்‌ சண்முகம்‌ தமிழ்க்‌ கலையிலே 
ஆர்வங்கொண்டிருப்பதால்‌, நல்லது விளையுமே யன்றி நாசமா நேரிடும்‌, விளக்கு, 
என்று அன்பரொருவர்‌ கேட்கிறார்‌. பழைய காப்பியங்களைப்‌ படிக்கப்படிக்க, ஆரிய - 


திராவிடப்‌ போராட்ட உணர்ச்சி ஒழியும்‌ என்பது ஆரியருக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. 
ஆகவேதான்‌, தற்காலப்‌ புத்தறிவுப்‌ பிரச்சினைகளைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ போதும்‌ 


எழுதும்போதுங்கூடப்‌, பழைய ஏடுகளுடன்‌ அவைகளை இணைத்துக்‌ காட்டுகின்றனர்‌. 
இரு கருத்துக்கள்‌ அவர்கட்கு, இரண்டும்‌ இடையூறு உண்டாக்கு வனவே! ஒன்று 
இன்றைய உலகிலே புதிதாக ஒரு அறிவும்‌ இல்லை. பழமையிலேயே யாவும்‌ உள, 
என்று பேசுவதன்மூலம்‌, புத்துலக உணர்வு வராமல்‌ தடுப்பது. மற்றொன்று, அந்தகைய 
பழமை உணர்வின்படி நிற்பின்‌, வர்ணாசிரமம்‌ நிலைக்கும்‌ என்பது. இவ்விரண்டும்‌, 
நாட்டு மக்களை நலியவைத்து, முகத்துதித்தோரை முடி சூடா மன்னராக்கும்‌ முறைக்குப்‌ 
பயன்படுகின்றன. எனவேதான்‌, நான்‌ கலையருவியிலே கவலையுடன்‌ ஆரிய நாரை 


அமர்ந்திருக்கிறது, அதைக்‌ கவனத்தில்‌ வையுங்கள்‌ என்று கூறினேன்‌. 


எந்தச்‌ சந்தர்ப்பத்தையும்‌ நழுவவிடாதே ! எதையும்‌ உனக்குச்‌ சாதகமானதாக்கிக்‌ 
கொள்ளத்‌ தவறாதே! என்பவை, ஆரியரின்‌ இலட்சியம்‌, இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகளாகவே! இதன்படியேதான்‌, கலையையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ ஆதிக்கத்தைப்‌ 
புகுத்தும்‌ கருவியாக்கினார்கள்‌, உணவு கண்முன்‌ ஊசலாடுகிறது என்ற உவகையுடன்‌ 
துள்ளிக்‌ குதிக்கும்‌ மீனுக்குத்‌ தூண்டிலே தூக்குமரமாகிறது! அதுபோலக்‌ கலையழகு 
காண்போம்‌ என்று எண்ணிப்‌, பழமைமுன்‌ கூத்தாடும்‌ தமிழர்‌, ஆரிய ஆதிக்கத்திலே 
சிக்கிவிடுகின்றனர்‌. ஒரு சிறு சம்பவம்‌. புத்துலகப்‌ பற்றுக்‌ கொண்ட ஒரு திருவாளரின்‌ 
திருமனையிலே நடைபெற்றது. கற்பனையல்ல; ஆனால்‌ கண்ணியமான முறைக்காக 


வேண்டி, பேருக்கு முக மூடி யிட்டிருக்கிறேன்‌, உமது மன்னிப்பை எதிர்பார்த்து. 


"வாருங்கோ ! நேற்று மாலை நெடுநேரம்‌ வரை காணோம்‌, எங்கே போயிருந்தீர்கள்‌?” 
என்று கேட்டார்‌, புத்துலகப்‌ பற்றுடையார்‌ . பழமையாளர்‌ சொன்னார்‌. "பரதநாட்டியம்‌ 
காணச்‌ சென்றேன்‌. பரமானந்தம்‌ கொண்டேன்‌. பாத்திரம்‌ முதல்‌ தரமானது. அபிநயம்‌ 
அபாரம்‌. கீதம்‌, லலிதமாக இருந்தது" என்று. புத்துலகப்‌ பிரியருக்கு நடனங்‌ காண 


ஆவல்‌ பிறந்தது. கலைகாகத்தான்‌ ! கண்டார்‌. “கண்டவுடன்‌ எந்தன்‌ உள்ளம்‌ கொள்ளை 


26 


கொண்ட கள்வா" என்ற சகானா பாட்டுக்கு அபிநயம்‌ அழகுற நடந்தது. அம்மையும்‌ 
கலைக்காகத்தான்‌ அதனை நடத்தினார்‌. இருவரும்‌ தங்கள்‌ அறியாமல்‌ கட்டிலறை 


நோக்கி நடந்தனர்‌; அது வேறு விஷயம்‌. பிறகு, நர்த்தனத்‌ தத்துவந்தான்‌ நடராஜர்‌, 
என்று புத்துலகப்‌ பிரியருக்குப்‌ பழமையாளர்‌ புகன்றார்‌. விக்கிரகம்‌ வாங்கப்பட்டது, 
அந்தத்‌ தூக்கி நின்றாடும்‌ காட்சியிலே, கூத்தின்‌ விளக்கங்‌ காணத்தான்‌, வேறு 
எதற்குமல்ல; காலையிலே காண்பார்‌, கலையழகை எண்ணுவார்‌, கூத்தனின்‌ சிலை 
மூலம்‌. பிறகு பழமையாளர்‌, விரகத்தை வீணாகப்‌ பாழாக்குகிறீர்‌, நீராட்டாது 
விட்டீரேல்‌, அது பாசி ஏறிப்‌ பாழ்படுமே" என்றுரைத்தார்‌. ஆமென்றார்‌ புத்துலகர்‌. 
அபிஷேகம்‌ என்ற முறையிலே அல்ல, விக்ரகத்தைத்‌ தூய்மையாக வைத்திருப்பது என்ற 


முறைக்காக, நீராட்டி வரலானார்‌. 


"பளபளப்பான சிலைக்கு ஒரு பட்டுத்‌ துண்டும்‌ கட்டிப்‌ பாருங்கள்‌, அதன்‌ ஈழகே 
அலாதிதான்‌" என்றார்‌ திருவாளர்‌ பழமை. மிஸ்டர்‌ புதுமை, "இது ஒரு பிரமாதமா, 
கொண்டுவா, கொள்ளே காலம்‌ பட்டு வேஷ்டி" என்றார்‌. "வீட்டிலே, பறிப்பாருமின்றி 
மலரும்‌ மலர்‌, உமது அறையிலே மண மூட்டட்டும்‌. அதைப்பறித்து மாலை தொடுத்துக்‌ 
கூத்தன்‌ சிலையிலே போட்டு விடுங்கள்‌" என்றார்‌, பழமை. அதுவும்‌ நடந்தது. 
"உங்களுக்கிருக்கும்‌ வேலையிலே, காலையிலே இந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ 
எப்படிச்‌ செய்து கொண்‌ டிருக்க முடியும்‌, யாராவது ஒரு ஐயனை வேலைக்கு வைத்து 
விடுங்கள்‌" என்று பழமை யோசனை கூறினார்‌. ஐயரும்‌ வந்து சேர்ந்தார்‌. அவர்‌ தமது 
வேலையைச்‌ சரியாகச்‌ செய்கிறாரா என்று பார்க்கக்‌ காலையிலே மிஸ்டர்‌ புதுமை 
செல்லலானார்‌. ஐயர்‌, விபூதிமடலை நீட்டி னார்‌. இரண்டொரு வாரங்களிலே "குனித்த 
புருவம்‌" எனும்‌ தோத்திரம்‌ பாடவும்‌, கூத்தனை எட்ட நின்று கும்பிடவும்‌, குடும்பக்‌ 


கோயில்‌ குருக்கள்‌ தரும்‌ குங்கும்‌ விபூதியைப்‌ பயபக்தியுடன்‌ வாங்கவும்‌, மிஸ்டர்‌ 


புதுமை பழகிவிட்டார்‌. திருவாளர்‌ பழமை "தீர்த்துக்கட்டி விட்டோம்‌ ஒரு 
தீப்பொறியை" என்று தமது குறிப்புப்‌ புத்தகத்திலே பொறித்துக்‌ கொண்டார்‌. 


இதுபோலக்‌ கலையிலே தொடங்கி ஆரிய வலையிலே வீழும்வரை பலர்‌ சென்று 
விடுவதைக்‌ கண்டதாலேயே நான்‌, "கலையின்‌ பேரால்‌ ஆரியர்‌ நடத்தும்‌ சூது இது, 


எச்சரிக்கை" என்றுரைக்கிறேன்‌. 


பழைய காப்பியங்களைப்‌ படித்துக்‌ கலையுணர்வு பெறுவது. இன எழுச்சியைச்‌ 


27 


சாகடிக்கும்‌ நச்சு, என்ற 'மித்திரன்‌' வாசகம்‌, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தென்பது என்‌ 
கருத்து. ஒருவரை மற்றொருவர்‌ அடிமை கொள்ள, வசியப்படுத்த, வீழ்த்த பலவகை 
உண்டு. முறை பல உண்டு. வீரர்‌ வேல்‌ கொண்டு போரிடுவர்‌, தமது ஆற்றலையே, 
ஆதிக்க அளவு கோலாகக்‌ கொண்டு. வீரமற்று வஞ்சக உள்ளம்‌ கொண்டோர்‌, 
மறைந்திருந்து தாக்குவர்‌, மாற்றானை மாய்த்திட எம்முறையும்‌ ஏற்றதே என்று கூறுவர்‌. 
மராமரங்களுக்குப்‌ பின்புற மிருந்து வாலியைக்‌ கொன்ற ஆரிய இராமன்‌ போல! 
நண்பனாக நடித்து நயவஞ்சகத்தால்‌ காரியத்தைச்‌ சாதிக்கும்‌ கயவரும்‌ உண்டு ! 
எதிர்ப்போனின்‌, உடன்‌ பிறந்தாரையோ, ஏவலரையோ, விலைக்குப்‌ பெற்று, 
விபீஷணாஸ்திரத்தால்‌ 'வீரனை வீழ்த்தும்‌ வகையுமுண்டு; மாயமொழி பேசியும்‌ 
மாற்றானை மாய்ப்பதுண்டு ! எதிரியின்‌ ஏமாளித்தனத்தைத்‌ தெரிந்து அவனைச்‌ 
சாய்ப்ப வருமுண்டு. உலகம்‌ பலவிதம்‌. கரியைப்‌ பிடித்திழுத்துக்‌ கரகர வெனச்‌ சுழற்றி 


அடிக்கும்‌ வீரனானாலும்‌, காமவல்லிகளின்‌ கடைக்கண்‌ பார்வையாலோ, 


புன்சிரிப்பெனும்‌ பாணத்தாலோ, அதர மெனும்‌ அஸ்திரத்தாலோ, அடியற்ற நெடும்‌ 


பனையாவதுமுண்டு. 


தேவர்கள்‌ யாவரையும்‌ தீர்த்துக்கட்டும்‌ மாவலிபெற்ற அசுரர்‌ கட்கு, அமிர்தம்‌ தந்திடின்‌, 
அமரர்‌ உலகு அசுர உலகாகு மென்றெண்ணிய அரி, அழகி உருக்கொண்டு ஆடிப்பாடி 
அசுரரை ஏய்த்த சூது, ஆண்டவன்‌ லீலையாகப்‌ போற்றப்‌ படும்‌ இந்த நாட்டிலே, வேறு 
பலர்‌, மோகினி ரூபம்‌ வீரரை வீழ்த்தும்‌ வேல்‌ என்று கொண்டதிலே ஆச்சரியப்‌ 
படுவதற்கில்லை. சர்வ வல்லமையுள்ளவரே, சாகசத்தைச்‌ சக்கரமாகக்‌ கொண்டே 
அசுரரை சம்ஹரித்தார்‌ என்றால்‌, சாதாரண மக்கள்‌ முறையைக்‌ கையாளாமல்‌ 
இருப்பரோ ! இங்ஙனம்‌, ஒருவரை ஒருவர்‌ வீழ்த்தப்‌ பல்வேறு வகையும்‌, பல்வேறு 
கருவியும்‌ இருத்தல்‌ போலவே, ஒரு இனத்தை மற்றோர்‌ இனம்‌ அடக்கக்‌ கையாளும்‌ 


முறையும்‌ பலவகைப்‌ படும்‌. தீப்பந்தமும்‌ திடீர்த்‌ தாக்குதலும்‌ ஒரு முறையாக 
அமைந்திருக்கிறது ! படையில்‌ கலகமூட்டுவதும்‌ பாசறை கெடுத்தாலும்‌, சில சமயம்‌ 


கையாளப்பட்டன. அடுத்துக்‌ கெடுப்பதும்‌, அணைத்து அழைப்பதும்‌ சிலசமயம்‌ 
நடந்ததுண்டு. உலகிலே இதுபோல்‌, இனப்போரின்‌ போது, ஒவ்வோர்‌ விதமான 
முறையைக்‌ கையாண்‌ டிருக்கிறார்கள்‌. ஆரிய இனம்‌ எப்படை கொண்டும்‌ திராவிடரை 


வீழ்த்தவில்லை; அப்புற்படையினருக்குப்‌ போரிடும்‌ ஆற்றலே இருந்ததில்லை. திராவிட 


28 


இனம்‌, ஆரிய காசராக மாறிட ஆரியர்‌ கையாண்ட முறை, கலையருவியிலே 
திராவிடரைத்‌ தள்ளியதுதான்‌ ! எமது கலையழகைக்‌ காணீர்‌, என்று கூறித்‌ திராவிட 
இனத்தை மயக்கி, வீரரைக்‌ கோழைகளாக்கி வீழ்த்தினர்‌. அன்று வீழ்த்தியது 
மட்டுமல்ல, இன்றும்‌ இனி என்றுங்கூட அந்தக்‌ கலை எனும்‌ அங்குசத்தால்‌ 
திராவிடமெனும்‌ மதகரியை அடக்கலாம்‌, என்ற மனப்‌ பான்மையுடனேயே ஆரிய 


இனம்‌ இருக்கிறது. அதிலே ஓரளவு உண்மையும்‌ இருக்கிறது. 


மாயா உலகைத்‌ துறக்க எண்ணினார்‌ ஓர்‌ மலையாண்டி. காவி அணிந்தார்‌, 
காடேகினார்‌. கடும்பசி வந்துற்ற போதன்றி கண்‌ திறவார்‌. கடுந்தவம்‌ செய்து வந்தார்‌. 
ஓர்‌ மாலை, முல்லை, மலர்ந்திருக்கக்‌ கண்டார்‌, நறுமணத்தைப்‌ பெற்றார்‌. நன்று 
நன்றென நவின்றார்‌. இரவு இறைவனின்‌ திருவருளை வேண்டினார்‌, உறங்கினார்‌. 
காலையிலே, முல்லை கண்ட பக்கம்‌ சென்றார்‌, மலரைக்‌ காணோம்‌! மகேஸ்வரனைச்‌ 
சில விநாடி மறந்தார்‌, முல்லையைப்‌ பறித்தது யாரோ, என்ற சிந்தனையில்‌ ஈடுபட்டார்‌. 
அருகே, காலடிக்குறி கண்டார்‌, சற்றுக்‌ கோடங்‌ கொண்டார்‌. மாலை வேளையில்‌ 
கைப்பிடியாகக்‌ கள்ளனைப்‌ பிடிப்போமென்று கருத்துட்கொண்டார்‌ : காயமே இது 
பொய்யடா என்றார்‌ ; கண்‌ மூடினார்‌ கனிமரத்‌ தடியிலே . மாலையில்‌ சென்றார்‌ 
முல்லைப்‌ புதருக்கு. முழுமதி யன்ன முகவதி, முல்லைச்‌ சிரிப்புடன்‌ நின்றிடக்‌ கண்டார்‌. 
முல்லையைப்‌ பறித்தபடி ! "பேசா மலரைப்‌ பறிக்கும்‌ பேசும்‌ மலரே!" என்று 
அழைத்தார்‌. வணங்கினாள்‌ வனிதை, வந்தவழி சென்றாள்‌ ; விழியை அப்‌ பக்கமிருந்து 
வாங்கிட விரக்திமார்க்க வித்தகருக்கு நெடு நேரமாயிற்று. 


மறுதினம்‌ மாலை, மங்கை வருமுன்னம்‌, மலரைப்‌ பறித்தார்‌. வந்ததும்‌ வாஞ்சனையுடன்‌ 
அவளிடம்‌ தந்தார்‌. தருகையிலே, கரத்தோடு கரம்‌ சேரக்‌ கருத்தோடு கருத்து 
மோதிக்கொண்டது. மறு தினம்‌, காலை முதல்‌ காடு முழுதும்‌ சுற்றி வகைவகையான 
புஷ்பங்களைப்‌ பறித்தார்‌ துறவி; மாலை நேரத்திலே, முல்லைப்‌ புதருக்கு ஓடோடி 
வந்தார்‌, முல்லையைக்‌ கொய்தார்‌; ஏன்‌ இன்னும்‌ அந்த இரஞ்சித சுந்தரி வரவில்லை 
என்று தன்‌ நெஞ்சைக்‌ கேட்டார்‌. மங்கை வந்ததும்‌, "இதோ மல்லிகை, இது முல்லை, 
செண்பகக்‌ கொத்து, ரோஜா, இதோ செந்தாமரையும்‌ உண்டு காண்‌" என்று மலர்க்‌ 
குவியலைக்‌ காட்டினார்‌. "மகானே! இந்த மங்கையின்‌ பொருட்டு இவ்வளவு சிரமமா?" 


என்று கேட்டாள்‌ மங்கை. அன்று அந்த மது உண்டதால்‌ புதிய உற்சாகம்‌ பெற்ற நீறு 


29 


பூசி, நீற்றையும்‌ நிகண்டையும்‌, நித்திய பூஜையையும்‌ நிஷ்டையையும்‌ துறந்தார்‌ ; மலர்‌ 
பறித்திடவும்‌ மாலை தொடுத்திடவும்‌, மங்கையைக்‌ கண்டிடவும்‌, மலர்‌ தந்திடவுமே 
அவருக்கு, நேரமும்‌ நினைப்பும்‌ இருந்தது. இந்த 'சக்தி' பூஜையின்‌ பயனாக, அவர்‌ 
சன்யாச ஆசிரமத்திலிருந்து கிரஹஸ்தாசிரமம்‌ புகுந்து, மாயா உலக பந்தம்‌ வேண்டேன்‌ 
என்ற மனத்தைத்‌ துறந்து மனையறம்‌ படித்து, அந்த ஊரிலேயே முதல்‌ தரமான புஷ்பம்‌ 
விற்பவரானார்‌, என்றோர்‌ கதை உண்டு. கலை இங்குள்ள நிலையிலே, அதிலே 
இலயிப்‌ பவர்‌ கதியும்‌, மலையாண்டி மனையாண்டியானது போலத்‌ தான்‌ முடிகிறது, 
என்று நான்‌ எண்ணுகிறேன்‌. கலா ரசிகராகத்‌ தொடங்கும்‌ வாழ்க்கை கனபாடியின்‌ 
தோழராக்கி, பக்தராக்கி, ஆரிய அடிமையாக்கி விடுகிறது. அந்த விதத்திலே கலை 
அமைந்திருக்கிறது. சங்க நூற்களிலேயுங்கூட சந்துகண்ட இடங்களிலே வந்து 
நுழைந்து கொண்டது ஆரியம்‌. கடைச்‌ சங்கத்திற்குப்‌ பிறகோ எனில்‌, ஆரியக்‌ கருத்தே 
உட்பொருளாகவும்‌, கலையே கவசமாகவும்‌ அமைந்த நூற்கள்‌ பெருகிவிட்டன. சங்க 
நூற்களிலே, யானை அலறக்‌ கேட்டு அஞ்சிய தலைமகளை, அஞ்சற்க என்று கூறி 
ஆதரித்த தலைமகனைக்‌ காண்கின்றோம்‌ ; பிறகோ, அண்ணனை ஆனையாக்கி 
யனுப்பி வள்ளியைப்‌ பயமுறுத்தி மணம்‌ புரியும்‌ வேலன்‌ கதை வீடு தோறும்‌ புகுந்தது 
காண்கிறோம்‌. சங்கநூற்‌ சித்திரம்‌ சிலருக்கே தெரியும்‌; புராணக்‌ குப்பையோ, 
தெரியாதார்‌ மிகமிகச்‌ சிலரே. 


சங்க நூற்களிலே, மந்திக்குக்‌ கனி பறித்தீயும்‌ காதற்கடுவனைப்‌ பற்றிய சித்திரம்‌ 
காண்கிறோம்‌. பிறகோ, சஞ்சீவி பர்வதத்தைப்‌ பெயர்த்தெடுக்கும்‌ சர்வ பண்டிதனாம்‌ 
அனுமனைக்‌ காண்கிறோம்‌. உண்மை உவமையை உரைத்த உயர்‌ நூலை அறிந்தோர்‌ 


சொற்பம்‌; புராணப்‌ புளுகைப்‌ போற்றிடுவோரே, பெருந்‌ தொகையினர்‌. ஆண்மான்‌ 


பெண்மானுக்குத்‌ துணை நிற்கும்‌ அழகிய காதலறத்தைக்‌ காட்சியாக்கிய கவிதை படித்த 
தமிழனுக்கு, மாரீசனின்‌ மாயமான்‌ கதை கலையாக்கப்பட்டு விட்டது! முல்லை, 
குறிஞ்சி, நெய்தல்‌, மருதம்‌, பாலை, எனும்‌ நிலப்பண்பு தெரிந்து இன்புற்ற இயல்பு 
முன்பு பிறகோ, நாலு வர்ணமெனும்‌ நச்சுப்‌ பொய்கையில்‌ நெளியும்‌ நிலைமை! 


கலையின்‌ பேரால்‌, ஆரியக்‌ கற்பனைகள்‌, தமிழரின்‌ கருத்திலே தூவப்பட்டு விட்டன. 
இதனை நன்கறிந்தே "சுதேசமித்திரன்‌" "கலையுணர்வு பெறப்‌ பண்டைய 
காப்பியங்களைப்‌ படித்திடட்டும்‌, சர்‌ சண்முகம்‌. அதன்‌ மூலமாகவே அவரை முறியடிக்க 


முடியும்‌" என்று கருதுகிறது. முடியுடை வேந்தரையும்‌ வீரரையும்‌ வீழ்த்தியமுறை 


30 


அதுவென்றோ, சர்‌ சண்முகம்‌ மட்டும்‌ என்ன, தப்பவா போகிறார்‌, என்று 'மித்திரன்‌' 
கருதுகிறது; நறுமலர்க்கூடையிலே நச்சரவு இருந்திடின்‌, மலர்‌ தேடும்‌ கையலே 
விஷப்பல்லன்றோ தீண்டும்‌! பழைய காப்பியத்திலே பிரேமை அதிகரித்தால்‌ திராவிடப்‌ 
பண்பு பாழ்பட வழி இருக்கிறது என்பதறிந்தே, "சுதேசமித்திரன்‌" அந்தச்‌ சொல்லை 


வீசியிருக்கிறது. உண்மையிலேயே, சர்‌ சண்முகம்‌, கலையின்‌ மேம்பாட்டினைச்‌ 
சுவைக்கக்‌ காப்பியக்‌ கடலிலே மூழ்கிடுவதை நான்‌ தடுக்கவில்லை. ஆனால்‌, 
அக்கடலிலே ஆரிய அலை மோதுகிறது, சனாதனமெனும்‌ சுறா மீன்கள்‌ உலவுகின்றன, 
வர்ணாசிரமம்‌ எனும்‌ வாயகன்ற திமிங்கிலமுளது, என்று எச்சரிக்கை செய்யாவிடின்‌ 
எனக்கு அவர்பால்‌ உள்ள அன்பினை மறந்தவனாவேன்‌. கலையுலகிலே, அவர்‌ 
உலவுவது, ஆரியபுரிக்கு அவரை அழைத்துச்‌ செல்லாதிருக்க வேண்டும்‌. 
கலையார்வத்திலே ஈடுபட்டு, ஆரியராவது திராவிடராவது, என்று கூறிடும்‌ முத்து 
ரங்கமாகவோ, இகலோகத்தைப்‌ பற்றி இவ்வளவு கவலைப்‌ பட்டுக்‌ கிடப்பானேன்‌, 
பரலோகத்தைப்‌ பற்றி யன்றோ சிந்தனை செய்ய வேண்டும்‌ என்று கூறிடும்‌ பாராயண 
பக்தராகவோ, மாறிடாதிருக்க வேண்டும்‌. 


